பாளையங்கோட்டை 
ஒரு மூதூரின்‌ வரலாறு 
தொ. பரமசிவன்‌ (1950 - 2020) 


தொ.ப. என்று அழைக்கப்பட்ட பேராசிரியர்‌ தொ. பரமசிவன்‌ 


மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்க 
துறைத்‌ தலைவராகப்‌ பணியாற்றிய தெ 
காலத்திலேயே விருப்ப ஓய்வு பெற்றார்‌. 


தொ.ப. டிசம்பர்‌ 24, 2020 அன்‌ 
காலமானார்‌. 


ழகத்தின்‌ தமிழ்த்‌ 
£ஈ.ப. தனது பணி 


று பாளையங்கோட்டையில்‌ 


௪. நவறீத கிருஷ்ணன்‌ (பி. 1968) 


பாளையங்கோட்டை தூய சவேரியார்‌ கல்லூரியில்‌ நாட்டார்‌ 
வழக்காற்றியலிலும்‌, மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழிலும்‌ முதுகலை பயின்றவர்‌; பேராசிரியர்‌ 
தொ. பரமசிவன்‌ நெறிகாட்டலில்‌ “திருநெல்வேலி மாவட்டப்‌ 
பெருந்தெய்வக்‌ கோயில்களில்‌ உள்ளூர்‌ மரபுகள்‌” என்னும்‌ 
தலைப்பில்‌ ஆராய்ந்து முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌; தற்போது 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகக்‌ கல்லூரி (சேரன்‌ 
மகாதேவி)யில்‌ தமிழ்‌ உதவிப்‌ பேராசிரியர்‌. 


https://t.me/tamilbooksworld 


மஞ்சள்‌ மகிமை | 


டு 
தா. பரமசிவன்‌ நேர்காணல்கள்‌ 


https://t.me/tamilbooksworld 


தொ. பரமசிவன்‌ 
௪. நவநீத கிருஷ்ணன்‌ 


பாளையங்கோட்டை 
ஒரு மூதூரின்‌ வரலாறு 


காலச்சுவடு பதிப்பகம்‌ 


https://t.me/tamilbooksworld 


5. ஓ அன்பார்ந்த வாசகருக்கு, ... 
i .. வணக்கம்‌. 
காலச்சுவடு தரலை வாங்கியமைக்கு நன்றி க்‌ | 
நூலின்‌ உள்ளடக்கம்‌, உருவாக்கம்‌ 
அம்சங்கள்‌ பற்றிய உங்கள்‌ கருத்‌ 
காலச்சுவடு வரவேற்கிறது, தகவல்‌, 


, அட்டைப்பட . 


ர்வாக இயக்குநர்‌... 


பாளையங்கோட்டை ஒரு முதூரின்‌ வரலாறு & ஆய்வு நூல்‌ & ஆசிரியர்க 
தொ. பரமசிவன்‌, ௪. நவநீத கிருஷ்ணன்‌ ஃ ஓ தொ. பரமசிவன்‌ 
முதல்‌ பதிப்பு: ஜனவரி 2019, மூன்றாம்‌ பதிப்பு: ஜனவரி 202: 
வெளியீடு: காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ்‌ (பி) லிட்‌., 669 கே.பி. சாலை 
நாகர்கோவில்‌ 629001 ஃ கோட்டோவியங்கள்‌: அ. செல்வம்‌, நெல்‌ை 


paaLayankooTTai oru moothurin varalaru+ A History of Palayamkott: 
Authors: Tho. Paramasivan, S. Navaneetha Krishnan © Tho. Paramasiva 
Language Tamil ஒர irst Edition: J anuary 2019, Third Edition: Janu; 
2021 ஃ Size: Demy + Paper: 18.6 kg maplitho Pages: 72 


Published by Kalachuvadu Publications Pvt, Ltd., 669, K.P. Ro 
Nagercoil 629001, India + Phone: 91-4652-278525 e-mail: publicati( 


Gkalachuvadu.com “ Line Drawings: A. Selvam, Nellai « Printec 
Mani Offset, Chennai 600077 


ISBN: 278-93-88631-25-9 


01/2021/S.No.894, kcp 2792, 18.6 (3) ட்டு 
https://t.me/tamilbookswO 


சி.சு. மணி அவர்களின்‌ 
நினைவுக்கு 


https://t.me/tamilbooksworld 


அல்லல்‌ 3 TTT 


நன்றியுரை 


இந்தச்‌ சிறிய வெளியீட்டிற்கு ஏற்பட்ட பெரும்‌ 
தடைக்‌ கல்லைத்‌ தாண்ட எனக்கு உதவியவர்‌ 
பேரா.௪. நவநீத கிருஷ்ணன்‌. அவருக்கும்‌ இச்சிறு 
நூலினைத்‌ தட்டச்சு செய்து பாதுகாத்துத்‌ தந்த 
நான்சி கணினி நிறுவனத்திற்கும்‌ என்‌ நன்றி. 
நல்ல ஆய்வு நூல்களைக்‌ காண உதவிய பாளை 
ஸ்டீபன்‌ நீல்‌ நூலகர்‌ கிங்ஸ்லி அவர்களுக்‌ 


ன்‌ 
நன்றி உரியது. ய்ய 
ry வடையை 


https://t.me/tamilbooksworld 


௯9௯ 


TREE EE கஷாய கவரலயவகக்க தவைளசகைவைககள மககைககைகை வகை கனகா எனா 


அவவை அவவை வகா ரகவைவாயை 
லைனை. 
க்‌ ப த்‌ 


பாளையங்கோட்டை 


ஒரு மூதூரின்‌ வரலாறு 


த வராமுய ளக மவமாளி. 
த்‌ உன சவா ககைகைவுளலுல்‌ 


https://t.me/tamilbooksworld 


ஆகதவ தகை 


பாளையங்கோட்டை 


வரலாற்றுப்‌ பின்னணி 


பாளையங்கோட்டை ஒன்பதாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த ஒரு கோட்டை நகரம்‌. 
இந்நகரிலுள்ள பழைமையான கோயில்கள்‌ 
கோபாலசாமி என்னும்‌ கோபாலன்‌ கோயிலும்‌ 
திரிபுராதீஸ்வரர்‌ என்னும்‌ சிவன்‌ கோயிலும்‌ ஆகும்‌. 
இவ்விரண்டும்‌ ஆகம வழி கற்கோயில்கள்‌. 
கோபாலன்‌ கோயில்‌ இப்பொழுது “அழகிய 
மன்னார்‌ ராஜகோபால சுவாமி' கோயில்‌ 
என வழங்கப்படுகிறது. கருவறை இறைவனை 
வீரநாராயணர்‌ என்று அழைக்கிறார்கள்‌. கோயில்‌ 
மேல்தளத்தில்‌ இருந்த வேணாட்டரசர்‌ காலத்தின்‌ 
(16ஆம்‌ நூற்றாண்டு) ஓவியங்கள்‌ 2011இல்‌ நடந்த 
குடமுழுக்குத்‌ திருப்பணியின்போது அழிக்கப்பட்டு 


விட்டன. 


இக்கோயிலிலிருந்து கண்டெடுக்கப்பெற்ற '41 
கல்வெட்டுகளே இவ்வூரின்‌ பழைமையை அறிய 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ சான்றுகள்‌. இக்கல்வெட்டுகளில்‌ 
சில வட்டெழுத்தில்‌ அமைந்துள்ளது 
குறிப்பிடத்தக்கது. 

இவற்றில்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லத்தக்கன 
முதலாம்‌ இராசராசன்‌ .காலத்தைச்‌ சேர்ந்த 
(கி.பி. 985 - 1014) ஏழு கல்வெட்டுகள்‌ ஆகும்‌. கி.பி. 
995இல்‌ பாண்டிய நாட்டை வெற்றிகொண்ட : 
முதலாம்‌ இராசராச சோழன்‌ அங்கு வழக்கி 
லிருந்த வட்டெழுத்துக்களை மாற்றிவிட்டுத்‌ தமிழ்‌ 
எழுத்துக்களை அறிமுகம்‌ : செய்தான்‌ என்பது 


https://t.me/tamilbooksworld 


2-3 


ஊலாற்றறிஞர்‌ ஏற்றுக்கொண்ட ன்‌ 


ண 


சிற்பமாகும்‌. இக்காட்சியை இ 
கீம்மகன்‌” என்ட 


கல்வெட்டு கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது 
எனக்‌ கல்வெட்டியல்‌ அறிஞர்களான வெ. வேதாசலம்‌, 
சொ. சாந்தலிங்கம்‌ அகியோர்‌ மதிப்பிடுகின்றனர்‌. எனவே 
இக்கோயில்‌ ௫.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ கருவறையோடும்‌ 
முதல்‌ திருச்சுற்றோடும்‌ அமைந்திருந்தது என்பதில்‌ ஐயமில்லை. 


இக்கோயில்‌ எந்த அரசனால்‌ எழுப்பப்‌ பெற்றது என்பது 
அடுத்து வரும்‌ கேள்வியாகும்‌. இக்கோயிலின்‌ திருப்பணி மலரில்‌ 
இக்கோயிலை மணப்படை வீட்டிலிருந்த “பல்கி மகாராஜா' 
கட்டினான்‌ என்று வரலாற்று அடிப்படையற்ற செய்தி 
கட்டுரையாக வெளியாகியுள்ளது. கோயிலிலுள்ள அனைத்துக்‌: 
கல்வெட்டுக்களிலும்‌ இவ்வூரின்‌ பெயர்‌ 'கழ்களக்‌ கூற்றத்து | 
ஸ்ரீவல்லப மங்கலம்‌” என்றே காணப்படுகிறது. எனவே இதுவே | 
பாளையங்கோட்டை நகரத்தின்‌ பழைய பெயராகும்‌. 


கோயிலின்‌ பெயர்‌ எல்லாக்‌ கல்வெட்டுகளிலு!” 
“வீரநாராயண விண்ணகரம்‌” என்றே கரப்பு என்கன 
விண்ணகரம்‌, விஷ்ணுக்ருகம்‌ (பெருமாள்‌ தைக்‌ படட 
குறிக்கும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ ஆகும்‌. சம்சுல்‌ 
பாண்டிய மன்னர்கள்‌ தாங்கள்‌ சுட்டி த்கமாக இருந்தது. 
தங்கள்‌ பெயரை இட்டுக்கொள்வதே ட்‌ 


ப a -ளாரார 


https://t.me/tamilbooksworld 
தொ. பரமசிவன்‌ 


ஙு 14 ஆ 


ந 


டண்‌ ராஜராஜேஸ்வரம்‌, கங்கைகொண்ட சோழீஸ்வரம்‌, 
துன்‌ அரிஞ்சிகை (அரிஞ்சய சோழன்‌) ஈஸ்வரம்‌ ஆகியன 

தா எடுத்துக்காட்டுகள்‌. அந்த வகையில்‌ “வீரநாராயண 
இதற6 கரம்‌' எனக்‌ குறிக்கப்படும்‌ கோபாலன்‌ கோயில்‌ “வீர 
ன்னர்‌. என்னும்‌ பெயருடைய மன்னன்‌ ஒருவனால்‌ 
ப்ட்‌ ரதன வேண்டும்‌. அப்படியானால்‌ கருவறை 
ன்‌ திருப்பெயரும்‌ வீர நாராயணர்‌ என்றே இருந்திருக்க 
இடும்‌. இ.பி. பதினாறாம்‌ தூற்றாண்டுவரை இந்தப்‌ பெயரே 
நிலைத்திருக்கின்றது. அதன்‌ பிறகு சவத! பார்ப்பனர்கள்‌ 
இறைவன்‌ பெயரை “வேத நாராயணர்‌” என மாற்றிவிட்டனர்‌. 


அடுத்து யார்‌ இந்த வீரநாராயணன்‌ என்ற கேள்வி 
எழுகின்றது. பராந்தக வீரநாராயணன்‌ என்று வரலாந்து 
அசிரியர்கள்‌ குறிப்பிடும்‌ மன்னனாகவே இவன்‌ இருக்க வேண்டும்‌. 
இவன்‌ கி.பி. 863இல்‌ முடிசூடி கி.பி. 904 வரை அரசாண்டவன்‌. 


இவனது அண்ணனாகிய இரண்டாம்‌ வரகுணன்‌ (மாணிக்க 
வாசகரின்‌ சம காலத்தவன்‌) தன்‌ தந்தையின்‌ பெயரில்‌ (இப்பொழுது 
கங்கைகொண்டான்‌ என வழங்கப்படுகிறு ஊரினை எடுப்பித்து 
அவ்வூருக்கு ஸ்ரீவல்லபமங்கலம்‌ என்று பெயரிட்டான்‌. தம்பி 
எடுப்பித்த கோயிலும்‌ ஊரும்‌ பின்னர்‌ அதே பெயரைப்‌ பெற்றன. 


கங்கைகொண்டான்‌, முதலாம்‌ இராசேந்திரனின்‌ பேரன்‌ 
காலத்தில்தான்‌ கங்கை கொண்ட சோழச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என்ற பெயரைப்‌ பெற்றதாகக்‌ கல்வெட்டறிஞர்‌ குடந்தை என்‌. 
சேதுராமன்‌ குறிப்பிடுகிறார்‌. 


பராந்தக வீரநாராயணனின்‌ 
சடையன்‌ ஸ்ரீ மாறன்‌ 
பெயரையே 


தந்தை பராந்தக நெடுஞ்‌ 
ஸ்ரீவல்லபன்‌ அவார்‌. தன்‌ தந்தையின்‌ 
இவ்வூருக்கும்‌ இம்மன்னன்‌ இட்டிருக்கிறான்‌. 
இவன்‌ இரண்டாம்‌ வரகுணனின்‌ தம்பி ஆவான்‌. இரண்டாம்‌ 
வரகுணன்‌ அரசுப்‌ பதவியைத்‌ துறந்து சைவனாக அன்மிக 
வழியில்‌ சென்றதால்‌ இவன்‌ மன்னன்‌ ஆனான்‌. இந்தச்‌ 
செய்தியைப்‌ பாண்டியர்களின்‌ தளவாய்புரத்துச்‌ செப்பேடு 
பதிவு செய்றது. இம்மன்னன்‌ மதுரையிலிருந்து அளாமல்‌, 
பாண்டிய நாட்டின்‌ தென்பகுதியை ஆட்சி செய்திருக்கிறான்‌. 
ன்பு மாவட்டம்‌ மானூருக்கருகில்‌ உக்ரெங்கோட்டை 
ப இடத்திலிருந்து அழிந்துபோன கோட்டையினையும்‌ 
ன்ற: ட்டியிருக்க வேண்டும்‌. கயத்தாற்றுக்கு அருகிலுள்ள 

புரம்‌ ஊரில்‌ கண்டெடுக்கப்பெற்ற. இச்செப்பேடு 
ஆரூர்‌ என்ற நாட்டைக்‌ குறிப்பிடுகிறது. ஆரூர்‌ என்ற ஊர்‌ 


ர்‌ 
ந ஜி 
| 
i 
if 
8 
| 
(8 
| 
ஜி 


ரை களான, 
கன ண 
ன்‌ 


வன்‌ 
ர 
rr ்‌ 


https://t.me/tamilbooksworld 


பாளை ட 
யங்கோட்‌ 
பம்‌ ஜ்‌ நத கத்‌ 


| அணு 


நெல்லை மாவட்டம்‌ சேரன்மாதேவியில்‌ ப. 
கருவறையுடன்கூடிய (அஷ்டாங்க விமானம்‌ இராமசாமி ட. எது 
உள்ளது. இப்பெருமாள்‌ கோயிலை யும்‌ இவனே ரமி கோயில்‌ 
வேண்டும்‌ எனத்‌ தோன்றுகிறது. ஏனெள்‌ - ட. அட்டியிருக்க 

யர்‌ ன்றால்‌ அந்தக்‌ கோயிலிவ,,: 
இறைவன்‌ பெயர்‌ வீரநாராயணன்‌ என்றே கூறப்படு த, 
அதுபோலவே உக்கிரங்கோட்டைக்கு அருகிலுள்ள வீராணட 
என்ற ஊரும்‌ இம்மன்னன்‌ பெயராலேயே அஸ்ரப்‌ 7ம்‌ 
வேண்டும்‌. ந்திருக்க 
முதலாம்‌ இராசராசசோழன்‌, சுந்தரபாண்டியன்‌, பிற்காலச்‌ 
சேர மன்னனான பூல வீரஉ தய மார்த்தாண்டன்‌ ஆவ தமிழ்‌ 
மூவேந்தர்களின்‌ கல்வெட்டுகளும்‌ இக்‌ கோபாலன்‌ கோயிலில்‌ 
இருப்பது தனிச்சுறப்பாகும்‌. 
கோபாலன்‌ கோயில்‌ கல்வெட்டுகளிலிருந்து இந்நகரின்‌ 
பழைமையை அறிய சில அரிய செய்திகள்‌ நமக்குக்‌ கிடைக்கின்றன. 
இந்நகரைச்‌ சுற்றி ஒரு கோட்டை அமைந்திருந்தது ஆங்கிலேயர்‌ 
அவணங்களால்தான்‌ நமக்குத்‌ தெரிய வருகின்றது. அதைப்‌ 
பற்றிய ஒரு சிறு குறிப்புக்கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ 
இந்தக்‌ கல்வெட்டுகளில்‌ காணப்படாதது வருத்தமளிக்கும்‌ 
செய்தியாகும்‌. 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ “திருமேற்‌ கோயில்‌ 
வல்லபர்‌ விண்ணகரம்‌” என்ற தொடர்‌ காணப்படுவதால்‌ 
இக்கோயிலின்‌ மேற்‌ கருவறை இக்கோயிலின்‌ தோற்றக்‌ காலத்தில்‌ 
எழுப்பப்‌ பெறவில்லை, பிற்காலத்தில்தான்‌ எழுப்பப்பட்டன 
எனத்‌ தெரிகிறது. 
இவ்வூர்‌ நஞ்சை நிலங்களுக்கு இன்றுவரை பாசனம்‌ அளித்து 
வரும்‌ வாய்க்கால்‌ பாளையங்கால்வாய்‌ என்றழைக்கப்படுகிறது. 
கி.பி. 1010ஆவது அண்டில்‌ எழுந்த முதலாம்‌ இராசராசனின்‌ 
கல்வெட்டில்‌ நாரத வாய்க்கால்‌” என்று இது அழைக்கப்படு” றது. 
அருகிலுள்ள குறிச்சி சொக்கநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டும்‌ 
இவ்வாய்க்காலை இதே பெயருடன்‌ குறிப்பிடுகிறது. எனவே 
இந்த வாய்க்கால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னதாக 
வெட்டப்‌ பட்டிருக்க வேண்டுமென்று உறுதியாகத்‌ தெரிகிறது. 


்‌ https://t.me/tamilbooksworld 
ரு 16 தொ. பரமசிவன்‌ 


வெட்டுகள்‌ இந்த நிலப்பகுதியைக்‌ “கழ்‌ களக்கூற்றம்‌” என்று 
ச பிடுகின்றன. இது அக்காலத்திய வருவாய்ப்‌ பிரிவு ஆகும்‌. 
lg வருவாய்ப்‌ பிரிவில்‌ சீவலப்பேரி, முரப்பநாடு, மணப்படை 

2 ்‌” ஈலாமடை, உதயநேரி அகியவை உட்கடையாக அமைக்கப்‌ 

ரண்டாம்‌ வடக்குத்‌ தெருவில்‌ இரண்டு சிறகுகளிலும்‌ 
(வரிசையில்‌) வீடுகள்‌ அமைக்கப்பட்டுள்ளதைத்‌ தெரிவிக்கிறது. 
இ ன்னுமொரு கல்வெட்டு இவ்வூர்‌ 'வடபிடாகை சுந்தரபாண்டிய 
நல்லூர்‌ இருக்கும்‌ படை வீட்டில்‌” என்று குறிப்பிடுவதால்‌ 
இப்பொழுது வடக்குப்படைத்‌ தெரு என்று குறிப்பிடப்படும்‌ 
நகரின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ படைவீடு அமைந்திருந்தது தெரிய 
வருகிறது. பொதுவாக, படைகள்‌ அல்லது படை வீடுகள்‌ 
நீர்க்கரைகளை ஒட்டியே அமைக்கப்டெறும்‌. அந்தவகையில்‌ 
வடக்குப்படைத்‌ தெருவின்‌ வழியாக ஓடும்‌ நாரத வாய்க்காலின்‌ 
கரையில்‌ இந்தப்‌ படைவீடு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
அந்த நிலப்பகுதிக்கு இன்றும்‌ பெரியபாளையம்‌ என்ற பெயர்‌ 
அமைந்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது. 


ஒவ்வொரு கோட்டையிலும்‌ வடக்கு வாயிலில்‌ “வடவாயில்‌ 
செல்வி என்ற பெயருடன்‌ ஓர்‌ அம்மன்‌ கோயில்‌ அமைக்கப்படுவது 
வழக்கம்‌) வடக்குப்படைத்‌ தெருவில்‌ அமைந்துள்ள முப்பிடாரி 
அம்மனே பாளையங்கோட்டையின்‌ வடவாயில்‌ செல்வியாக 
இருக்க வேண்டும்‌. கோபாலன்‌ கோயிலின்‌ வடபுற நிலைக்கல்லில்‌ 
விசயநகர அரசமரபைச்‌ சார்ந்த சதாசிவ தேவமகாராயரின்‌ 
கல்வெட்டு காணப்படுவதால்‌ இக்கோயில்‌ இராசகோபுரம்‌ அவரது 
காலமான கி.பி. பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ எடுக்கப்பட்டிருக்க 
வேண்டுமென்று தெரிகிறது. 


இராசகோபுரத்தை அடுத்து உட்புறமாக வடபக்கத்தில்‌ 
வாகன மண்டபம்‌ உள்ளது. கோயில்‌ கட்டடக்கலை மரபை 
நன்கு அறிந்தவர்களுக்கு இது பிற்காலப்‌ பாண்டியர்‌ பாணியில்‌ 
கட்டப்பட்ட கல்யாண மண்டபம்‌ என்பது தெரிய வரும்‌. 
கோயில்‌ கருவறையில்‌ இராசராசன்‌, சுந்தரபாண்டியன்‌, 
விக்கிரமபாண்டியன்‌ ஆகியோரது கல்வெட்டுகள்‌ காணப்படு 
கின்றன என்றாலும்‌ இக்கோயில்‌ கருவறையில்‌ மகாமண்டபம்‌ 
(இப்பொழுது அடியவர்‌ நின்று இறைவனை வணங்கும்‌ பகுதி) 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ உதயமார்த்தாண்டன்‌ என்னும்‌ 
சேர மன்னனால்‌ புதுப்பித்துக்‌ கட்டப்பட்டது தெரிகிறது. இந்த 
முன்மண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ வெளிப்புறமாக அவனது 
பெயருடன்‌ ஒரு கல்வெட்டு காணப்படுவது இதற்குச்‌ சான்றாகும்‌. 
வென்று மண்கொண்ட பூதல வீர உதயமார்த்தாண்டவாமா 


.nttps://t.me/tamilbooksworld டக 


பாளையங்கோட்‌ 


அணு 


என்னும்‌ பெயருடைய இப்பிற்கால 6) ்‌ 
தாமிரபரணிக்‌ க்‌ ட நிலப்பகுதி மூ. மன்னன்‌ 
கைப்பற்றி இருக்றொன்‌. களக்காட்டில்‌ ஒரு ளி டப ம்‌ 
அரண்மனையினையும்‌ கட்டியிருக்கிறான்‌. ண வட்ட 
கரையினைக்‌ கைப்பற்றுவது வேணாட்டு மன்னர்களின்‌ ek 
நாள்‌ கனவாகும்‌. இம்மன்னனது கலைப்பாணி மண ம, 
திருவைகுண்டம்‌, ஆழ்வார்திருநகரி, அத்தூர்‌, இருச்கெ ப்‌ 
திருக்குறுங்குடி, மன்னார்கோயில்‌, திருப்புை டமருதூர்‌ நர்‌ ர்‌, 
ஊர்க்கோயில்களில்‌ காணப்படுகிறது. காயல்பட்டின பட்ச ய 
பழைய பள்ளிவாசலும்‌ இம்மன்னன்‌ இர்வின்‌. 
உதயமார்த்தாண்டப்‌ பெரும்பள்ளி: என்றழைக்கப்பட்டுள்ளது. 


கோபாலன்‌ கோயிலில்‌ கி.பி. 1450இல்‌ எழுந்த விட்டலதேவ 
மகாராயர்‌ கல்வெட்டில்தான்‌ நாச்சியார்‌ ஸ்ரீவல்லபநாச்சியார்‌ 
என்று இறைவியின்‌ பெயர்‌ முதன்முதலில்‌ காணப்படுகிறது. 
அதேபோல அக்‌ கல்வெட்டில்‌ இறைவன்‌ பெயர்‌ நயினார்‌ 
அழகிய மன்னார்‌ என்றும்‌ வருகிறது. கொல்லம்‌ 701 (கி.பி. 1529) 
இல்‌ வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டில்‌ 'ஸ்ரீவிருந்தாவன ஆம்வார்‌ 
கோயில்‌” என்று ஒரு குறிப்பு உண்டு. இந்தப்‌ பெயரோடு இராச 
கோபுரத்தை அடுத்து உட்புறமாகத்‌ தென்பகுதியில்‌ ஒரு சந்நிதி 
அமைந்திருக்க வேண்டும்‌. இவ்வாறு விருந்தாவன ஆழ்வார்‌ 
(பிருந்தாவன கிருஷ்ணன்‌) சந்நிதியைக்‌ கோயிலுக்குள்‌ அமைக்கும்‌ 
மரபு (யாதவர்கள்‌ மிகுந்த பகுதியில்‌) விசய நகர மன்னர்களின்‌ 
வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இக்கோயிலின்‌ 1918இல்‌ எழுந்த 
ஒரு கல்வெட்டு 'மலையாள மகாராசா பசுப்புற சூப்பிரண்டு 
பலவேசக்‌ கோனார்‌” என்பவரைக்‌ குறிப்பிடுறெது. எனவே 
அக்காலம்வரை இக்கோவிவில்‌ ஒரு பசுமடம்‌ (கோமடம்‌) இருந்த 


செய்தியும்‌ தெரிய வருகிறது. 


கல்வெட்டில்‌ காணாத புதுமை 
( இக்கோயில்‌ கருவறையில்‌ வடபுற அதிட்டான உள்ள 
கல்வெட்டு இராசராசதேவனின்‌ பதினைந்தாம்‌ ஆண்டில்‌ 
(இ.பி. 1010) நடந்த ஒரு நிகழ்வினைக்‌ குறிப்பிடுகிறது, புகுந்து 
ஊர்‌ அழிப்போமென்று ப்ராமணரைப்‌ படைகளம்‌ பறிக்க 
பிராமணிகள்‌ தாலியும்‌ காது மறுத்துக்‌ கவரா நிற்கக்‌ கவராமல்‌ 
பட்ட வள்ளுவன்‌* என்கிற செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. அதாவது 
ஏதோ ஓர்‌ அரசனின்‌ படை கோட்டைக்குள்‌ புகுந்திருக்கிறது. 
ஊரை அழிக்க முயன்று அதன்‌ விளைவாகப்‌ பிராமணரைத்‌ 
தாக்கி பிராமணப்‌ பெண்களின்‌ தாலியையும்‌ காதுகளையும்‌ 
அறுத்திருக்கிறது. தமிழக வரலாற்றையும்‌ கல்வெட்டுகளையும்‌ 


ஈ105://1. ஈ6ரவார00016 வ ர டிசிவன்‌ 


& 18 க 


அறிந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியூட்டும்‌ செய்தியாகும்‌. 
ஏனென்றால்‌ தமிழகக்‌ கல்வெட்டுக்களில்‌ பெரும்பாலானவை 
பிராமணர்களுக்குத்‌ தரப்பட்ட தானங்களைப்‌ பற்றியே 
பேசுகின்றன { மங்கலம்‌, சதுர்வேதி மங்கலம்‌, கிராமம்‌ என 
முடியும்‌ ஊர்ப்‌ பெயர்களெல்லாம்‌ பிராமணர்களுக்கு வழங்கப்‌ 
பட்ட நிலதானத்தைப்‌ பற்றியே பேசுகின்றன) பிராமணர்கள்‌ 
அரசனைவிட உயர்ந்தவர்கள்‌ என்னும்‌ கருத்து சங்ககாலம்‌ 
தொட்டே தமிழகத்தில்‌ நிலவிவந்திருக்கிறது. அரசனின்‌ தலை 
பிராமணர்கள்‌ முன்‌ மட்டுமே தாழ்ந்து நிற்கும்‌ என்று ஒரு 
சங்கப்பாடல்‌ குறிப்பிடுகிறது. “நின்‌ முன்னோர்‌ பார்ப்பார்‌ 
நோவன செய்யார்‌' என்று அரசனுக்கு எடுத்துரைக்கிறது ஒரு 
சங்கப்பாடல்‌. தமிழ்நாட்டில்‌ இதுவரை அறியப்பட்ட பல்லவ, 
சோழ, பாண்டியர்‌ செப்பேடுகள்‌ அனைத்தும்‌ பிராமணர்களுக்கு 
அளிக்கப்பட்ட நிலதானம்‌ பற்றியே பேசுகின்றன. இத்தனை 
உயர்வாகப்‌ பேசப்பட்ட பிராமணர்களும்‌ அவர்‌ வீட்டுப்‌ 
பெண்களும்‌ தாக்கப்பட்டனர்‌ என்பதே அதிர்ச்சி தரும்‌ 
செய்தியாகும்‌. பகைவர்‌ நாட்டை வென்றபின்‌ கூட அந்நாட்டுப்‌ 
பெண்களின்‌ தாலியையும்‌ காதினையும்‌ அறுக்கும்‌ கொடுமை 
தமிழ்நாட்டில்‌ இல்லை. பிராமணர்‌ சொத்துக்களைப்‌ பறிப்பது 
மிகப்பெரிய பாவம்‌ என்று கல்வெட்டுகளும்‌ செப்பேடுகளும்‌ 
குறிப்பிடுகின்றன. 1) 


அந்தக்‌ காலத்தில்‌ அந்த நிகழ்வின்போது இந்தக்‌ கொடுமை 
யைத்‌ தடுக்க ஒருவன்‌ முயன்றிருக்கிறான்‌. அவன்‌ பெயர்‌ 
வள்ளுவன்‌ மாணிக்கன்‌ மணியன்னான அறை இகற்‌ ச மயில்‌ 
ஒப்பன்‌ ம்‌. அவனும்‌ கொல்லப்படுகிறான்‌. பொதுநலத்திற்காக 
தத்த வர்க்கு அக்காலத்தில்‌ இரத்த காணிக்கை நிலம்‌ 
கொடுக்கும்‌ வழக்கம்‌ உண்டு. தமிழில்‌ அதனை உதிரப்பட்டி 
நிலம்‌ என்று கூறுவர்‌. முதலாம்‌ இராசராசன்‌ ஆளத்‌ தொடங்கிய 
பதினைந்தாவது வருசத்தில்‌ (இ.பி. 1010) மணியன்‌ ஒப்பனுக்கு 
உதிரப்பட்டி நிலம்‌ வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்வு 
அதற்குச்‌ சற்று முந்திய காலத்தில்‌ நடந்திருக்க வேண்டும்‌ 
என்று தோன்றுகிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி எழுகிறது. 
ஊரழிப்போம்‌ என்று வந்த படை யாருடையது? அது வேணாட்டுப்‌ 
படைகளாகவே இருக்க வேண்டும்‌ என்பது உறுதி. ஏனென்றால்‌ 
முதலாம்‌ இராசராசனுக்கு முந்திய பாண்டிய மன்னர்கள்‌ 
அனைவரும்‌ வேணாட்டு அரசர்களைப்‌ படையெடுத்துத்‌ 
தோற்கடித்து வந்தனர்‌. இக்கோயிலைக்‌ கட்டிய பராந்தக 
வீரநாராயண பாண்டியனின்‌ தந்தை ஸ்ரீமாறன்‌ ஸ்ரீவல்லபன்‌ 
ஆய்குல மன்னனைத்‌ தோற்கடித்ததோடு கொ ல்லவும்‌ செய்தான்‌. 


பாளையங்கோமிகிழ5 ://1. ா௦/1$வ௱॥0001:ங010 > 19: 


ணா. 


எனவே படையெடுத்து வந்து ஊர) 

பழியாகவே வந்திருக்க ண்டும்‌ படல பை 
பார்த்திப சேகரபுரம்‌ செப்பேட்டை வெஸில்‌ ல்‌ வ 
தடக்கனாக: இருக்க வேண்டும்‌; ம்‌ 
மன்னனாக இருக்க வேண்டும்‌. 


- பழிக்குப்‌ 
ந்த மன்னன்‌ 
த 


தமிழ்நாட்டில்‌ வரை 28,0 
அறியப்பட்டுள்ளன. நம்‌ தங்கம்‌ வ ட டட 
பிராமணப்‌ பெண்கள்‌ மீது வன்முறை ஏவப்பட்ட நப்‌ 
தாலியும்‌ காதும்‌ அறுக்கப்பட்டதாகவோ செய்து ட்ட 
(இந்நூலாசிரியருக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு ணக படல்‌ 
A அறிஞர்‌ சொ. சாந்தலிங்கமும்‌ நேரில்‌ டக 

க்கல்வெட்டைட்‌ ன்‌ 
பற அதுக்‌ ப படித்தறிந்தே மேற்படி செய்தியினை ஏற்றுக்‌ 


மணியன்‌ ஒப்பனுக்கு உதிரப்பட்டியாக திருவரங்கநேரி 
குளத்தடியில்‌ நிலம்‌ வழங்கப்பட்டுள்ளது. திருவரங்கநேரி என்று 
இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படுவது இப்பொழுது மூளிக்குளம்‌ 
என்ற பெயரால்‌ வழங்கப்படுகிறது. பாளை சிவன்‌ கோயிலில்‌ 
கிடைக்கும்‌ ஒரே ஒரு முழுமையான கல்வெட்டில்‌ “கண்‌ 
பொருந்தத்தின்‌ தென்கரை மேல்மலைத்‌ திருவரங்கநேரி' என்று 
மூளிக்குளம்‌ குறிப்பிடப்படுகிறது. 


தோமிரபரணி நதியின்‌ பழைய பெயர்‌ தண்பொருந்தப்‌ 
பேராறு என்பதாகும்‌. பேராற்றங்கரையமர்ந்த செல்வி அம்மனே 
'பேராற்றுச்‌ செல்வி' எனப்‌ பெயர்‌ பெற்றாள்‌. ) 

கோபாலன்‌ கோயிலுக்குக்‌ கிழக்காகச்‌ சற்றுத்‌ தள்ளி 
திரிபுராந்தீசர்‌ ஆலயம்‌ (திரிபுராந்தகர்‌ - முப்புரம்‌ எரித்த 
சிவபெருமான்‌) அமைந்துள்ளது. இக்கோயில்‌ கருவறையில்‌ 
கிடைத்துள்ள முதலாம்‌ இராசராசன்‌ கல்வெட்டு, 
'இக்காளாபிடாரியார்‌ கோயில்‌” எனக்‌ குறிக்கிறது. சிவபாத 
சேகரன்‌ எனப்‌ பெயர்‌ சூட்டிக்‌ கொண்ட மாமன்னன்‌ 
முதலாம்‌ இராசராசனுக்கு சிவபெருமானின்‌ திரிபுராந்தக 
மூர்த்தம்‌ (வடிவம்‌) மிகப்‌ பிடித்தமான ஒன்றாக இருந்ததை 
வரலாற்றறிஞர்கள்‌ கூறுவர்‌( இக்காளாபிடாரியார்‌ கோயிலுக்கு 
இருமாவரை நிலம்‌ இறையிலியாகத்‌ தரப்பட்டுள்ள செய்தி 
இக்கல்வெட்டில்‌ காணக்கிடைக்கிறது. எனவே இந்தச்‌ சிவன்‌ 
கோயில்‌ தொடக்கத்தில்‌ காளாபிடாரியார்‌ (கொற்றவை) ] 
கோயிலாக இருந்து பின்னர்‌ சிவன்‌ கோயிலாக (இிரிபுராந்தக 
ஈஸ்வரர்‌ கோயிலாக) மாற்றப்பட்டுள்ளது எனக்‌ கொள்ளலாம்‌. 
இது தவிர இக்கோயிலில்‌ கிடைத்துள்ள பதினொரு துண்டுக்‌ 


hitps://t.me/tamilbookswo 1d வன்‌ 


௯ 20 க 


வட்டுகள்‌ ஒன்றில்கூடக்‌ கோயில்‌ இறைவன்‌ பெயர்‌ 


4] ்‌ 
காணப்படவில்லை. இக்கோயிலிலுள்ள கோமதி அம்மன்‌ 


;நிதியானது கேரள கலைப்பாணியில்‌ கட்டப்பட்டுள்ளதால்‌ 


சற்‌ சேர மன்னன்‌ உதயமார்த்தாண்டன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
தயி, பதினாறாம்‌ நூற்றாண்டு) கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌ 
எனத்‌ தோன்றுது! 


இது தவிர இப்போதுள்ள தலைமை அஞ்சலகக்‌ 
கட்டடத்தின்‌ பின்புறம்‌ (பழைய அலுவலகம்‌ இருந்த இடத்தில்‌) 
விசயநகர காலத்தில்‌ சிவன்‌ கோயில்‌ ஒன்று இருந்து பின்னர்‌ 
அது அழிந்திருக்க வேண்டும்‌. இக்கோயிலுக்குரிய இரண்டு 
அழகான நந்திகள்‌ தற்போது . தலைமை அஞ்சலக வாயிலில்‌ 
நிறுத்தப்பட்டுள்ளன. 


தவன்‌ கோயிலில்‌ இம்மாற்றம்‌ முதலாம்‌ இராசராசன்‌ 
காலத்திலேயே நடந்திருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ சிவ 
மூர்த்தங்களிலே முப்புரம்‌ (இரிபுரம்‌) எரித்த திரிபுராந்தக மூர்த்தமே 
இராசராசனால்‌ பெரிதும்‌ கொண்டாடப்பெற்றது. சேர, சோழ, 
பாண்டிய மூன்று மண்டலங்களையும்‌ வென்றதால்‌ அவன்‌ தானே 
மும்முடிச்‌ சோழன்‌ என்று பெயர்‌ சூட்டிக்கொண்டான்‌. அவன்‌ 
கட்டிய தஞ்சைக்‌ கோயிலிலும்‌ திரிபுராந்தக மூர்த்தம்‌ சிறப்பிடம்‌ 
பெறுவதைக்‌ கலையியல்‌ - அறிஞர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 
இக்கல்வெட்டில்தான்‌ தண்‌ பொருந்தத்தின்‌ தென்கரை 
மேல்மலைத்‌ திருவரங்கநேரி என்ற பெயர்‌ காணப்‌ பெறுகிறது. 
மேல்மலைத்‌ திருவரங்கன்‌ என்பதனாலே இவன்‌ வேணாட்டைச்‌ 
சார்ந்தவன்‌ என்று ஊஃிக்கலாம்‌. 


கோட்டையும்‌ நகரமும்‌ 


பாளையங்கோட்டை என இப்பொழுது அறியப்படும்‌ 
இந்நகரத்தில்‌ கோட்டை ஒன்று இருந்ததற்கான தடயங்கள்‌ 
மட்டுமே எஞ்சியுள்ளன. பெரும்பாலும்‌ அழிந்த நிலையிலிருந்த 
இக்கோட்டையினை நேரில்‌ கண்டவரான அறிஞர்‌ இராபர்ட்‌ 
கால்டுவெல்‌ இக்கோட்டை உட்புறச்‌ சுவரும்‌ வெளிப்புறச்‌ 
சுவருமாக இரட்டைச்‌ சுவர்களைக்‌ கொண்டிருந்ததாக 
எழுதுகிறார்‌. இதனைத்‌ தவிர இவ்வூரில்‌ பிறந்து வளர்ந்த 
இந்நூலாசிரியர்‌ கள ஆய்வின்‌ வழி கண்டுணர்ந்த செய்திகளே 
இவ்வியலில்‌ இடம்பெறுகின்றன. 


நீள்‌ செவ்வக வடிவில்‌ அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 
யின்‌ கிழக்கு வாசலில்‌ இப்பொழுது அரசு அருங்காட்சியகம்‌ 


அமைந்துள்ளது. இதன்‌ தரைத்தளப்‌ பகுதி ஒரு கல்கட்டுமானம்‌ 


https://t.me/tamilbooksworld + & 


பாளையங்கோட்டை 


2 


23 


ப 

2 EN 
அயி. 
தய 


https://t.me/tamilbooksworld 


cc 


TT 


ல 


அகும்‌. கோட்டையின்‌ மேற்கு வாசல்‌ முப்பது அடி உயரத்தில்‌ 
இன்றும்‌ அழியாமல்‌ நிற்கின்றது. இதன்‌ மேல்தளத்தில்‌ 
குற்றப்‌ பிரிவு காவல்‌ நிலையம்‌ அமைந்துள்ளது. தெற்கு 
வாசல்‌ இப்பொழுதுள்ள சேவியர்‌ உயர்நிலைப்‌ பள்ளிக்கும்‌ 
கல்லூரிக்கும்‌ நடுவே அமைந்திருந்தது. இதற்கு மேற்குப்‌ புறமாக 
மாவட்ட மைய நூலகம்‌ அமைந்துள்ள இடத்தில்‌ இன்னொரு 
கொத்தளமும்‌ கட்டபொம்மன்‌ சிலை அமைந்துள்ள இடத்தில்‌ 
ஒரு கொத்தளமும்‌ அமைந்திருந்தன. கோட்டையின்‌ வடக்கு 
வாசலும்‌ கொத்தளமும்‌ இருந்த சந்தைப்‌ பகுதியில்‌ அதன்‌ 
சுவடுகள்‌ காணப்படவில்லை. சேவியர்‌ கல்லூரி முன்புறமுள்ள 
சாலையில்‌ கோட்டைச்‌ சுவரின்‌ அடித்தளம்‌ காணப்படுகிறது. 


மேலவாசலில்‌ படைவீரர்கள்‌ தங்குவதற்குரிய காவல்கூடம்‌ 
ஒன்று இருந்தது. இந்தக்‌ காவல்‌ கூடமே இப்பொழுது பிரசன்ன 
விநாயகர்‌ கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது. கோயிலுக்கு முன்னுள்ள 
சாலையின்‌ நடுப்பகுதியில்‌ படை வீரர்களின்‌ பயன்பாட்டிற்குரிய 
ஒரு கிணறு கண்டறியப்பட்டது. கீழ்வாசலில்‌ அமைந்திருந்த 
காவல்‌ கூடமே இப்பொழுது அரசு அருங்காட்சியகமாக 
மாறியுள்ளது. அதன்‌ எதிரில்‌ காவல்‌ வீரர்கள்‌ பயன்பாட்டிற்காக 
வெட்டப்பட்ட பழைய கிணறு உள்ளது. தெற்கு வாசல்‌ காவல்‌ 
கூடத்திலிருந்த வீரர்களுக்கான கிணறு இப்பொழுது சேவியர்‌ 
பள்ளி மாணவர்‌ விடுதிக்குள்‌ அமைந்துள்ளது. இவை தவிர தெற்கு 
வாசலின்‌ அருகே கட்டபொம்மன்‌ சிலை அமைக்கப்பட்டுள்ள 
இடத்தில்‌ அச்சிலைக்குக்‌ கீழாகக்‌ காவல்‌ வீரர்கள்‌ தங்கும்‌ அறை 
உள்ளது. அங்கிருந்த காவல்‌ வீரர்களின்‌ பயன்பாட்டிற்குரிய 
கணெறு இப்போது அதனருகிலுள்ள உணவகத்தின்‌ முன்பாக 
அமைந்திருந்தது. 


பழைய காலத்தில்‌ கோட்டைக்கு வெளியே வடபுறத்தில்‌ 
ஸ்ரீநாரத வாய்க்காலும்‌, திருவரங்கநேரி(மூளிக்குளம்‌)யும்‌ 
கோட்டைக்குக்‌ கிழக்கே பிராந்தான்‌ குளம்‌ எனப்படும்‌ 
திரிபுராந்தகன்‌ குளமும்‌ நீராதாரங்களாக இருந்தன. கோட்டையின்‌ 
கிழக்கே இருந்த திரிபுராந்தகக்‌ குளத்தின்‌ மிகை நீர்‌ இராமசாமிக்‌ 
கோயில்‌ தெப்பக்குளத்திற்கு வந்து சேர்ந்தது. இன்றளவும்‌ நாரத 
வாய்க்கால்‌ என்றறியப்பட்ட பாளையங்கால்வாயிலிருந்து பாளை 
இராமசாமி கோயில்‌ தெப்பக்குளத்திற்கு நீர்‌ வருகிறது. இது தவிர 
பாளை சிவன்‌ கோயில்‌ தெப்பக்‌ குளத்திற்குப்‌ பாளையங்கால்‌ 
வாயிலிருந்து வந்த நீர்க்கால்‌ தூர்ந்துபோனதால்‌ தெப்பக்குளம்‌ 
வறண்டுபோய்விட்டது. 


https://t.me/tamilbooksworld g 


பாளையங்கோட்டை 


3 ஆ 


ப ணை அணை ட... எண 


நாட்டார்‌ தெய்வங்கள்‌ 
இனி பாளை நகரத்தில்‌ வழிபடப்பெறும்‌ து 

தெய்வங்களைப்‌ பற்றிக்‌ காணலாம்‌. பழைய கோட்டை ட டார்‌ 
நட்ட நடுப்பகுதியில்‌ அமைந்துள்ள கோயில்‌ ஆயிரத்‌ i கீதிஷ்‌ 
கோயில்‌ ஆகும்‌. கோட்டையின்‌ மேற்கு வாசலிலிருந்து மன்‌ 
வாசலுக்குச்‌ செல்லும்‌ சாலையும்‌ தெற்கு வாசலிலி 6 
வடக்கு வாசலுக்குச்‌ செல்லும்‌ சாலையும்‌ சந்திக்கும்‌ இடை 
இக்கோயில்‌ அமைந்துள்ளது. இத்தெய்வம்‌ எட்டுக்‌ கைக டல்‌ 
ஆயுதம்‌ ஏந்தியுள்ள உக்கிரமான தெய்வமாகும்‌. பாளை ந 
புரட்டாசி மாதத்தில்‌ கொண்டாடப்‌ பெறும்‌ தசரா எனப்ப ன்‌ 
பத்துநாள்‌ திருவிழா இக்கோயிலை மையமிட்டே நடைபெறு 
இந்த ஊரிலுள்ள மற்ற எல்லா அம்மன்‌ கோயில்களும்‌ ஒல்லி 
சாதிக்குச்‌ சொந்தமானவை. அவ்வகையான ஒன்பது தெய்வங்க௨. 
இக்கோயிலின்‌ தலைமைத்‌ தன்மையினை ஏற்றுக்கொள்கன்றனு 
அயிரத்தம்மனின்‌ தலைமையில்‌ எல்லாத்‌ தெய்வங்களும்‌ நகர 
வீதிகளைச்‌ சுற்றிவந்து இப்போது அழிந்துவிட்ட கோட்டையின்‌ 
வடக்கு வாசல்‌ வழியாக வெளியேறிக்‌ கோட்டையின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ அமைந்துள்ள திறந்தவெளியில்‌ கூடுகின்றன. அங்கே 
எல்லா தெய்வங்களுக்கும்‌ பிரதிநிதியாக ஆயிரத்தம் மனே 
எருமைத்தலை அரக்கனைப்‌ போரிட்டு அழித்துத்‌ திரும்புகிறது, 
இவ்வாறு திரும்பியவுடன்‌ இக்கோயிலின்‌ முன்‌ எருமைப்பலி 
கொடுக்கும்‌ வழக்கம்‌ 1942வரை இருந்திருக்கிறது. 


(வடக்கு நோக்கிய இக்கோயிலுக்குள்‌ ஒரு நவகண்டச்‌ சிற்பம்‌ 
காணப்படுகிறது. (நவகண்டம்‌ என்றால்‌ வீரன்‌ ஒருவன்‌ கன்‌ 
கழுத்தைத்‌ தானே அறுத்துப்‌ பலியிட்டுக்‌ கொள்ளுவதாகும்‌, 
நவகண்டச்‌ சிற்பம்‌ இக்கோயிலுக்குள்‌ காணப்படுவதால்‌ 
இத்தெய்வம்‌ மன்னர்களின்‌ காலத்தில்‌ நரபலி பெறும்‌ தெய்வமாக 
இருந்திருக்க வேண்டுமென்று தெரிகிறது 

இன்று நரபலியும்‌ இல்லை, எருமைப்பலியும்‌ தலப்‌ 
ஆனால்‌ பத்தாம்‌ திருவிழாவில்‌ அரக்கனை ஆழிக்கப்‌ புறப்படும்‌ 
அம்மனின்‌ காலடியில்‌ மரத்தாலான எருமைத்தலைச்‌ சிற்பம்‌ 
வைக்கப்படுகிறது. இந்த சிற்பம்‌ யாதவர்களின்‌ கோயிலான 
உஜ்ஜயினி மாகாளி அம்மன்‌ கோயிலிலிருந்து கொண்டு 
வரப்படுகிறது. ஒரு காலத்தில்‌ பலிக்குரிய எருமையை அவர்களே 
கொடுத்துவந்த காரணத்தினால்‌ இந்தப்‌ பெருமை அவர்களுக்கு 
அளிக்கப்படுகிறது. அத்துடன்‌ முதல்‌ திருவிழா கட்டளை 
உரிமையும்‌ அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 


https://t.me/tamilbooksworld 


னன தொ. பரமசிவன்‌ 


ஆயிரம்‌ என்ற இத்தெய்வத்தின்‌ எண்ணுப்‌ பெயரும்‌ படை 
வீரர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ குறிப்பதாகும்‌. கோட்டைக்குள்‌ 
அமர்த்தப்பட்டிருந்த ஆயிரம்‌ படைவீரர்களின்‌ வழிபடு 
தெய்வமாக இத்தெய்வம்‌ தோற்றம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
நெல்லை மாவட்டத்தில்‌ (அம்பாசமுத்திரம்‌ அருகிலுள்ள 
ருவாலீசுவரத்தில்‌ முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்தில்‌ 
தடனை ஆற்றங்கரை யில்‌ ஒரு படை வீடு அமைக்கப்பட்டி ருந்தது. 
அப்படை வீட்டுத்‌ தெய்வத்தின்‌ கோயில்‌ நாலாயிரத்தம்மன்‌ 
கோயில்‌ என்று இன்றும்‌ அழைக்கப்டெறுகிறது.) 
மற்ற எல்லா அம்மன்‌ கோயில்களும்‌ நகரத்திலுள்ள 
வ்வொரு சாதிக்கும்‌ உரிமையான கோயில்கள்‌ அகும்‌. நெல்லை 
மாவட்டத்தில்‌ சாதிய உணர்வுகள்‌ கூர்மையாக இருப்பதற்கு 
இதுவும்கூட காரணமாக இருக்கலாம்‌. 


யாதவர்களுக்கு உஜ்ஜயினி மாகாளியம்மன்‌ கோயிலோடு 

| தூ த்துவாரி (தீர்த்தவாரி) அம்மன்‌ கோயில்‌ ஒன்றும்‌ உரிமையாக 

இருக்கிறது. சைவ வேளாளர்களுக்கு தெற்கு முத்தாரம்மன்‌, 

| வடக்கு முத்தாரம்மன்‌, உலகம்மன்‌ ஆகிய மூன்று கோயில்கள்‌ 

இருக்கின்றன. பொற்கொல்லருக்கு ஒன்றும்‌ தேவர்‌ சமுதாயத்திற்கு 

ஒன்றுமாக அம்மன்‌ கோயில்கள்‌ உள்ளன. அற்றங்கரையிலுள்ள 

பேராற்றுச்‌ செல்வி (பேராச்சி) அம்மன்‌ கோயில்‌ தேவேந்திரர்‌, 

வண்ணார்‌, மறவர்‌ ஆகிய மூன்று சமுதாயத்திற்கும்‌ உரியதாகும்‌. 

ஆனாலும்‌ அத்தெய்வம்‌ ஊர்‌ மக்கள்‌ அனைவராலும்‌ 
கொண்டாடப்படுகிறது. 


கோட்டையின்‌ அமைப்பு 


பாளையங்கோட்டை என இன்றழைக்கப்படும்‌ பகுதியில்‌ 
ஒரு கோட்டை இருந்தது. இந்தக்‌ கோட்டையின்‌ சுவடுகளாக 
இன்று கிழக்கு வாசல்‌ கொத்தளமும்‌ மேலவாசல்‌ கொத்தளமும்‌ 
தென்மேற்கு மூலையில்‌ அமைந்திருந்த கொத்தளமும்‌ (இப்பொழுது 
கட்டபொம்மன்‌ சிலையுள்ள இடம்‌) எஞ்சியுள்ளன. 

கி.பி. 1752இல்‌ ஆங்கிலேயக்‌ கும்பினிப்‌ படைகள்‌ (பெர்சிய 
மொழி பேசிய நவாபின்‌ வீரர்கள்‌ உட்பட) பாளையங்கோட்டை 
நகரத்துக்குள்‌ நுழைந்தன. அப்பொழுதே கோட்டை அழிபாடுற்ற 
நிலையில்தான்‌ இருந்தது. 

ஆங்கிலேயர்களான கர்னல்‌ ஓர்ம்‌ (072, 18ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ பேராயர்‌ கால்டுவெல்‌, பின்னர்‌ ஸ்டுவர்ட்‌ 
என்பவர்‌ வெளியிட்ட திருநெல்வேலி மானுவல்‌ (anual), 


https://t.me/tamilbooksworld . 7s 


பாளையங்கோட்டை 


$றாண்டில்‌ அரசு வெளியிட்ட நெல்லை மாவட்ட 
னம்‌ கசன்‌ ஆகியவற்றின்‌ துணைகொ ண்டும்‌ இன 
ஆய்வின்‌ வழியாகவும்‌ அறிந்துகொண்ட செய்திகள்‌ இவ்வியலில்‌ 
தொகுத்துத்‌ தரப்படுகின்றன. 
கட்டபொம்மனை எதிர்த்துப்‌ பாஞ்சாலங்குறிசஓட்‌ 
போரில்‌ கலந்துகொண்ட வெல்ஷ்‌ (17449) என்ற ஆங்கிலேயச்‌ 
சிப்பாய்‌ பின்னாளில்‌ கர்னல்‌ அனார்‌. 1799அம்‌ அண்டின்‌ 
இறுதியில்‌ அவர்‌ பதவி உயர்வு அளிக்கப்பெற்றுத்‌ தென்‌ பகுதி 
யிலிருந்து மூன்றாவது படையணியின்‌ முதலாவது பிரிவுக்கு 
மாற்றப்பட்டார்‌. அப்போது மாவட்டத்‌ தலைநகராயிருந்த 
பாளையங்கோட்டைக்கு அருகில்‌ அந்தப்‌ பிரிவு முகாமிட்டி ருந்தது. 
அவர்‌ தனது அனுபவங்களை “இராணுவ நினைவுகள்‌” (Military 
Reminiscences) என்ற பெயரில்‌ நூலாக எழுதினார்‌. ஐரோப்பிய 
அறிவொளிக்‌ காலம்‌ உச்சத்திலிருந்த 1832இல்‌ தனது நூலை 
அச்சிட்டு வெளியிட்டார்‌. இதில்‌ பாளையங்கோட்டை பற்றிய 
நினைவுகளைத்‌ தந்துள்ளார்‌. அந்த நூலில்‌ அவர்‌ தரும்‌ செய்திகள்‌: 
கோட்டை 400 அடி நீளமும்‌ 880 அடி அகலமும்‌ கொண்டு 
நீள்‌ செவ்வக வடிவில்‌ அமைக்கப்பட்டி ருந்தது. கோட்டையின்‌ 
கிழக்கு வாசல்‌ திருச்செந்தூர்‌ வாசல்‌ என்றும்‌ மேற்குப்‌ பாகம்‌ 
திருநெல்வேலி வாசல்‌ என்றும்‌ அழைக்கப்பெற்றன. கோட்டையின்‌ 
வடக்குவாசல்‌ அப்பொழுதே தகர்ந்துபோயிருந்தது. 
ஆற்றிலிருந்து இரண்டு மைல்‌ தொலைவில்‌ வளமான 
சமதளத்தில்‌ கோட்டை கட்டப்பட்டிருந்தது. கோட்டைச்‌ 
சுவரிலிருந்து சற்றுத்‌ தொலைவில்‌ தெளிந்த நீருடன்‌ ஒரு 
வாய்க்கால்‌ ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இரண்டு 
மைல்‌ சுற்றளவில்‌ ஏறத்தாழச்‌ சதுர வடிவில்‌ கோட்டை 
அமைந்திருந்தது. அனால்‌ அகழி ஏதும்‌ இல்லை. 
ட. கோட்டை இரட்டைச்‌ சுவர்களால்‌ சூழப்பட்டி ருந்தது. 
.... வெளிச்சுவர்‌ பதின்மூன்று அடி உயரமாகவும்‌, உட்சுவர்‌ 
பதினெட்டடி உயரத்திலும்‌ இருந்தன. உட்சுவர்‌ இருந்த 
பகுதி பிள்ளைக்‌ கோட்டை என அழைக்கப்பட்டது. 
கோட்டையின்‌ வெளிச்சுவரில்‌ சமமற்ற தூரத்தில்‌ காவல்‌ 
பிறைகளும்‌ கொத்தளங்களும்‌ இருந்தன. தென்மேற்கு 
. மூலையிலுள்ள கொத்தளம்‌ கட்டுக்‌ குலையாமல்‌ 
இருந்தது. 
கோட்டைக்கு நான்கு முகப்பிலும்‌ நான்கு வாசல்கள்‌ 
| இருந்தன : அவற்றைச்‌ சுற்றிச்‌ சதுர வடிவிலான அரண்கள்‌ 
| இருந்தன - மேற்கு, தெற்கு வாசல்கள்‌ மூடப்பட்டிருந்தன. 
வடக்குக்‌ கோட்டை வாசலிலிருந்து திருநெல்வேலி - 


https://t.me/tamilbooksworld 


£௫ 26. 
க தொ, பரமசிவன்‌ 


ந. 


தச்சநல்லூர்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ வழியில்‌ ஆற்றின்‌ 
குறுக்கே ஓர்‌ இறங்குதுறை இருந்தது. தென்மேற்குப்‌ 
பருவ மழைக்காலம்‌ தவிர மற்றக்‌ காலங்களில்‌ கடந்து 
செல்லக்கூடியதாகவே அது இருந்தது. 


ஆற்றை நோக்கிச்‌ செல்லும்‌ சாலையில்‌ மகிழ்வூட்டும்‌ 
தோட்டங்களோடு கூடிய வெள்ளை அதிகாரிகளின்‌ 
வளமனைகள்‌ சில இருந்தன. சுற்றியுள்ள பகுதி முழுவதும்‌ 
நீர்வளத்துடன்‌ கண்ணுக்கினிய அழகான பகுதியாக 
அமைந்திருந்தது. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 27 


அஜ 


ன்றைய பேருந்துநிலையம்‌ . 
கற்‌ ஆட வ்‌ கு 
நோக்கிச்‌ செல்லும்‌ ்‌ 

நாச சக! சாலையே கோட்டையின்‌ தெற்குச்‌ 26 
இருந்த இ கும்‌. சேவியர்‌ உயர்நிலைப்பள்ளி ்‌ வர்‌ 
முடியும்‌ இடத்தில்‌ கோட்டைச்‌ சுவர்‌ வடக்கு நோக்க. இடல்‌ 
இப்போது அரசு அருங்காட்சியகம்‌ அமைந்துள்ள ஆ "ரம்ப, 
சென்றது. இதுவே கோட்டையின்‌ கிழக்கு வாசல்‌ இடம்வஷை 
கீழ்ப்பகுதியில்‌ காவல்‌ வீரர்கள்‌ தங்கும்‌ கூடம்‌ கட்டு தென்‌ 
இங்கே நீதித்துறை துணை நடுவர்‌ மன்றம்‌ வெள்ளைய ற்தது, 
காலத்தில்‌ நிறுவப்பட்டது. அத்துடன்‌ கைதிகள்‌ பிணைக்‌ அட்ச 
சிறிய அளவில்‌ அமைந்திருந்தது. அந்த இடத்திலிருந்து ட்‌ 
நோக்கிச்‌ சென்ற கோட்டைச்‌ சுவர்‌ (இப்போது) ன ல்‌ 
மகளிர்‌ காவல்‌ நிலையம்‌ இருக்கும்‌ இடம்வரை சென்று ள்‌ 
நோக்கித்‌ திரும்பியது. பின்னர்‌ (இப்போது) மாநகராட்சிச்‌ ட 
இருக்குமிடத்தில்‌ சென்று முடிந்தது. சந்தையின்‌ வட புறத்து ்‌ 
இருக்கும்‌ கடைகளை மக்கள்‌ இன்றும்‌ வடக்கு வாசல்‌ கடைகள்‌ 
என்றே வழங்கி வருகின்றனர்‌. இந்த வடக்கு வாசலே முதலில்‌ 
அழிந்துபோனது. 


த்‌ ட்பொ 5 


அங்கிருந்து மேற்கு நோக்கிச்‌ சென்றதும்‌ சித்த மருத்துவக்‌ 
கல்லூரி முன்புறமாகச்‌ சென்று மேற்கு வாசலை (இப்போது 
பிள்ளையார்‌ கோயிலும்‌ காவல்‌ நிலையமும்‌ இருக்கும்‌ இடம்‌ 


‘ 
ரச்‌ ல்லி 

ந ப்‌ 
க்கே ப ற்‌ 


1/1. milbooksworld 
க https://t.me/ta தின்‌ 


சென்று தொட்டது. மீண்டும்‌ தொடர்ந்து கோட்டை வாசல்‌ 
பிள்ளையார்‌ கோயில்‌ தெரு வழியாகத்‌ தென்மேற்கு மூலைக்‌ 
சொத்‌ தளத்தைச்‌ சென்றடைந்தது (இன்று கட்டபொம்மன்‌ சிலை 
அமைந்திருக்கும்‌ இடம்‌. கோட்டை அமைந்திருந்த நிலப்பகுதி 

வேயாகும்‌. கோட்டையின்‌ உட்புறச்‌ சுவர்‌ இருந்ததற்கான 
தடயங்களைக்‌ கண்டறிய இயலவில்லை. 


1856இல்‌ கோட்டைக்குள்‌ காவல்‌ சாவடிகள்‌ நிறுவப்பட்டு 
அ வ்விடங்களில்‌ எண்ணுடன்‌ கூடிய கற்களும்‌ நடப்பட்டிருந்தன. 
வ்வகையான Cont (கண்டோன்மென்ட்‌) என்ற ஆங்கில 
எழுத்துடனும்‌ எண்ணுடனும்‌ கூடிய கற்களை இன்றும்‌ பத்து 
இடங்களிலாவது காண முடிகிறது. 
அங்கிலேயர்‌ ஆவணங்களிலிருந்து கோட்டைக்குள்‌ 
அழிந்துபட்ட கோயில்‌ ஒன்றின்‌ கற்கள்‌ சிதறிக்கிடந்தனவென்று 
தெரிகிறது. பல கல்வெட்டுத்‌ துண்டுகள்‌ பாளை தென்பகுதியில்‌ 
வீட்டின்‌ அடித்தளத்திலும்‌ சாக்கடைகளின்‌ உட்புறத்திலும்‌ 
வைத்துக்‌ கட்டப்பட்டுள்ளன. எழுத்தமைதி கொண்டு 
வை பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவை எனத்‌ 
தெரிகிறது. இந்தக்‌ கோயில்‌ இப்போது தொலைபேசி நிலையம்‌ 
அமைந்துள்ள இடத்திற்கு வடக்காகப்‌ பழைய அஞ்சலகக்‌ 
கட்டடம்‌ அமைந்துள்ள இடத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
இக்கோயிலிலிருந்த இரண்டு அழகான நந்தி சிலைகள்‌ தலைமை 
அஞ்சலக வாயிலில்‌ இன்றும்‌ காணப்படுகின்றன. இந்தச்‌ சிலைகள்‌ 
இரண்டுவகையான கலைப்பாணியில்‌ அமைந்தவை. எனவே 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ எடுப்பித்த சிவன்‌ கோயிலுக்கு விசய 
நகர மன்னர்களின்‌ காலத்தில்‌ (கி.பி. பதினாறாம்‌ நூற்றாண்டு) 
திருப்பணி நடைபெற்றிருக்க வேண்டுமெனத்‌ தெரிகிறது. 


இவை தவிர, கோட்டையின்‌ கொத்தளங்களுக்கு அருகில்‌ 
காவல்‌ வீரர்களின்‌ நீராதாரமாகக்‌ கிணறுகள்‌ அமைந்திருந்தன. 
தென்மேற்குக்‌ கொத்தளத்திற்கருகில்‌ (இப்போது சரவணபவன்‌ 
உணவகம்‌ அமைந்துள்ளது) இருந்த ணெறு மூடப்பட்டுவிட்டது. 
மேலக்கோட்டை வாசலிலிருந்த கணறு இப்போது பிள்ளையார்‌ 
சன்னதிக்கு எதிரில்‌ சாலைக்குள்‌ நடுவில்‌ அமைந்திருந்தது. 
அண்மையில்‌ பாதாளச்‌ சாக்கடைப்‌ பணிகள்‌ நடந்தபோது 
அந்தக்‌ ணெறு அடையாளம்‌ காணப்பட்டது. இதைத்‌ தவிர 
மேல வாசலருகில்‌ பாளையங்கால்வாய்‌ என்ற நாரத வாய்க்கால்‌ 
ஓடிக்கொண்டி ருக்கிறது. கழக்கோட்டை வாசல்பகுதியிலுள்ள 
கிணறு இப்பொழுதும்‌ அரசு அருங்காட்சியக வளாகத்தில்‌ 
நன்னிலையில்‌ உள்ளது. வடக்குக்‌ கோட்டை வாசல்‌ கிணறு 
இருந்த இடத்தைக்‌ கண்டுபிடிக்க இயலவில்லை. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை பட 


இவை தவிரக்‌ கோட்டைக்குள்‌ கோபாலன்‌ கோயில்‌ சந்நிதி த்‌ 
தெருவில்‌ (இப்பொழுது மாநகராட்சிப்‌ பள்ளி அமைந்துள்ள 
இடம்‌) மிக உயரமான ஒரு மண்மேடு இருந்ததாகப்‌ பேராயர்‌ 
கால்டுவெல்‌ குறிப்பிடுகிறார்‌. டமாரம்‌ அடித்துச்‌ செய்தகஞஷ pi 
அறிவிக்க இந்த மேடு பயன்படுத்தப்பட்டி ருக்க வேண்டும்‌, 
இப்பொழுது முதியவர்கள்‌ அந்த நிலப்பகுதியைத்‌ 'தம்மந்தான்‌ 
மேடு” என்றே அழைக்கின்றனர்‌. 


மேற்குறித்தவை தவிர கோட்டையின்‌ வெளிப்புறத்தில்‌ 
அகழி எதுவும்‌ இருந்ததற்கான தடயங்கள்‌ கிடைக்கவில்லை. 
கோட்டையின்‌ தெற்குச்‌ சுவரையடுத்து இலந்தைக்குளம்‌ உள்ளது. 
கிழக்குப்புறத்தில்‌ பிராந்தான்‌ குளம்‌ (திருநெல்வேலி புராந்தகன்‌ 
குளம்‌) இருந்த இடத்தில்‌ (மாவட்ட ஆட்சியர்‌ இல்லத்துக்குப்‌ 
பின்புறம்‌) குடியிருப்புகள்‌ வந்துவிட்டன. இவை தவிர அப்பொழுது 
மனகாவலம்பிள்ளை நகர்‌ குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தில்‌ 
'வரிசைப்‌ புத்தூர்குளம்‌' என்ற பெயரில்‌ ஒரு குளம்‌ இருந்ததாக 
ஆங்கிலேயர்‌ அவணங்கள்‌ குறிப்பிடுகின்றன. 


கோட்டையின்‌ வெளிப்புறத்தில்‌ தெற்கு, கிழக்கு, மேற்குப்‌ 
பகுதிகளில்‌ பரந்த திடல்கள்‌ இருந்தன. குடியிருப்புப்‌ பகுதிகள்‌ 
எவையுமில்லை. கோட்டையின்‌ தெற்குப்புறத்தில்‌ இப்போதுள்ள 
பழைய பேருந்து நிலையம்‌, சரோஜினி பூங்கா, வானொலி 
நிலையம்‌, மாவட்ட மனமகிழ்மன்றம்‌ (District Club), சேவியர்‌ 
கல்லூரி அகியவை அமைந்திருந்த இடங்கள்‌ பரந்த திடல்களாகவே 
இருந்திருக்க வேண்டும்‌. 


இப்போது மாவட்ட மைய நூலகம்‌ அமைந்துள்ள இடம்‌ 
ஒரு கொத்தளமாகும்‌. ஆங்கிலேயர்‌ இந்தக்‌ கொத்தளத்தை 
இடித்துவிட்டுப்‌ பந்தடி மேடு (Tennis Coat) அமைத்திருந்தனர்‌. 
அந்த இடத்தை சேவியர்‌ கல்லூரி முன்னாள்‌ மாணவரான 
சுப்பிரமணியக்‌ கரையாளர்‌ என்பவர்‌ வாங்கி ஒரு கட்டடமும்‌ 
கட்டிப்‌ பாளை நகராட்சி நூலகம்‌ அமைத்தார்‌. அதன்‌ பின்னர்‌ 
அங்கிருந்த பந்தடி மேடு எதிர்ப்புறத்தில்‌ இப்போதுள்ள இடத்திற்கு 
மாறியது. 


கோட்டையின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ இப்போதுள்ள கிறிஸ்து 
ராசா பள்ளியின்‌ விளையாட்டுத்‌ திடலும்‌ அதனை அடுத்துள்ள 
யோவான்‌ கல்லூரியும்‌ தடலாகவே இருந்தன. அதற்கு வடபுறமாக 
இப்போது காவல்துறைத்‌ தலைவர்‌ அலுவலகம்‌ அமைந்துள்ள 
இடத்தில்‌, படைவீரர்களுக்கான மருத்துவமனை இருந்தது. அதிலே 
இராணுவ மருத்துவர்‌ ஒருவரும்‌ இருந்தார்‌. அதற்கருலுள்ள 


https://t.me/tamilbooksworld 


30 க தொ. பரமசிவன்‌ 


தெருவு க்கு இன்றுவரை 'மிலிட்டரி லைன்‌ மருத்துவமனைத்‌ தெரு? 
என்றே பெயர்‌. அதற்கு வடபுறமாகக்‌ கிழக்குவாசல்‌ அருகில்‌ 
சலாமியப்‌ படைவீரர்களின்‌ வழிபாட்டிற்காக இப்போது 
காணப்படும்‌ பள்ளிவாசல்‌ இருந்தது. அதற்கும்‌ வடக்காக 
இப்போதுள்ள குடியிருப்புகள்‌ அப்போது இல்லை. 


இன்றைய மகளிர்‌ காவல்‌ நிலையத்திற்கு அருகிலுள்ள 
இடத்தில்‌ மாரியம்மன்‌ கோவில்‌ திடல்‌ இருக்கிறது. அதற்கு 
மேற்காக இப்போது மாநகராட்சிப்‌ பள்ளியும்‌ மனகாவலம்பிள்ளை 

மருத்துவமனையும்‌ அமைந்துள்ள இடமும்‌ சந்தைத்‌ திடலும்‌ 
திறந்த வெளியாகவே இருந்தன. 


கோட்டையின்‌ மேலச்சுவருக்கு அடுத்து, இப்போதுள்ள 
செம்மார்‌ சமுதாயக்‌ குடியிருப்பு, சித்த மருத்துவக்‌ கல்லூரியின்‌ 
நூற்றாண்டு மண்டபம்‌, பாளை நகராட்சி மண்டல அலுவலகம்‌, 
வ.உ.சி. திடல்‌, எல்‌.ஐ.சி. ஆகென அமைந்துள்ள இடங்கள்‌ திறந்த 
வெளித்திடல்களாகவே இருந்தன. 


கோட்டையின்‌ உட்புறம்‌ 


தோராயமாக 1848இல்‌ ஆறை அழகப்ப முதலியின்‌ வாரிசாக 
இருந்த தீத்தாரப்ப முதலியாரின்‌ கட்டுப்பாட்டில்‌ சில வீரர்‌ 
களுடன்‌ கோட்டை இருந்தது. 


. கோட்டையின்‌ மேற்கு வாசல்‌ வழியாக ஆங்கிலேயப்‌ 
படைகள்‌ நுழைந்தபோது, சிறிய அளவில்‌ ஆங்கிலேயப்‌ படை 
களுக்கும்‌ முதலியாரின்‌ ஆட்களுக்கும்‌ சண்டை நடந்துள்ளது. 
முதலியாரின்‌ ஆட்கள்‌ நிறைய பேர்‌ கொல்லப்பட்டனர்‌. இறந்தவர்‌ 
களின்‌ நினைவாக சுடலைக்‌ கோயில்‌ அமைப்பதுண்டு. . 


மேலக்கோட்டைச்‌ சுவரை அடுத்துள்ள மேலரத வீதியில்‌ 
இருநூறு மீட்டர்‌ தொலைவுக்குள்‌ பன்னிரண்டு சுடலை 
கோயில்கள்‌ இருப்பதே இதற்குச்‌ சான்றாகும்‌. சவேரியார்‌ 
பள்ளியும்‌ அதன்‌ முன்‌ இருந்த திடலும்‌ படைவீரர்களின்‌ 
பயிற்சி இடமாயிற்று. இப்போது காவல்‌ நிலையம்‌ அமைந்துள்ள 
இடம்தான்‌ அன்று இராணுவத்தினரின்‌ ஆயுதக்‌ கிடங்காக 
மாற்றப்பட்டி ருந்தது. அதற்குப்பின்‌ இருந்த காலிமனையிலே 
பீரங்கிகள்‌ நிறுத்தப்பட்டன. 1960வரை இந்த இடம்‌ பீரங்கித்‌ 
தட்டு என்றே அழைக்கப்பட்டது. பீரங்கித்‌ தட்டிற்கு எதிராக 
இப்போதுள்ள ஜாமியா பள்ளிவாசல்‌ அமைந்துள்ள இடத்தில்‌ 
பூசுப்கானால்‌ இசுலாமிய நீதிமன்றம்‌ (ஷரியத்‌ நீதிமன்றம்‌) 


_ https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை: இ பரி 


னைக்‌ குறிக்கும்‌ பெர்ஸிய மொழிக்‌ கல்வெட்டு 
முகப்பில்‌ பொறிக்கப்பட்டி ருந்தது. 
பட்டுவிட்டது. 


பட்டது. இத 
நிறுவப்பட்ட நெற்றி மூ 
இசுலாமியப்‌ படைவீரர்களுக்கான கல்லறை (மையவாடி) 
கோட்டைக்கு வெளியே கண்‌ தெரியாதாள்‌ பள்ளிக்கருஇல்‌ 
அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விடம்‌ ஆங்கிலேய ஆவணங்களி ல்‌ 
பார்ஸிடோம்‌ (Parsee மாம்‌) என்று குறிக்கப்பட்டுள்ளது. யூசுப்கான்‌ 
செய்த மற்றொரு செயல்‌, கிழக்குக்‌ கோட்டை வாசலையொட்டி ச்‌ 
ததறிக்கிடந்த கற்களைக்‌ கொண்டு ஒரு கிறைக்கூடம்‌ அமைத்த 
தாகும்‌. இந்தச்‌ சிறைக்கூடம்‌ அரசு அருங்காட்சியகம்‌ அமைந்துள்ள 
இடத்திற்கு எதிராக அமைந்திருந்தது. இந்தச்‌ சிறையினை 
யூசுப்கானின்‌ சமகாலத்தவரான மார்ச்சன்ட (MARCHAND, என்ற 
பிரெஞ்சுக்காரர்‌ தமிழ்நாட்டின்‌ பாஸ்டில்ஸ்‌' என்று குறிப்பிடுகிறார்‌. 
கப்பம்‌ தராத பாளையக்காரர்களின்‌ உறவினர்கள்‌ இங்கே 
பிணைக்கைதிகளாகப்‌ பிடித்துவைக்கப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ 
நாள்‌ முழுவதும்‌ கை, கால்‌ விலங்குடனே வைக்கப்பட்டி ருந்தனர்‌. 
1764இல்‌ கான்சாகிப்‌ இறந்த பின்னரும்‌ கூட இந்த நிலையே 
நீடித்தது. (இந்தச்‌ சிறையில்தான்‌ பிற்காலத்தில்‌ ஊமைத்துரை 
அடைக்கப்பட்டிருந்தார்‌). 
| கோட்டையின்‌ எல்லைக்குள்‌ ஆங்கிலேயப்‌ படை 
வீரர்களுக்காக ஒரு திருச்சபைத்‌ தேவாலயத்தைக்‌ கட்டினர்‌. 
யோவான்‌ கல்லூரி வாசலில்‌ இப்போது அமைந்துள்ள 
ஆங்கிலேயத்‌ தேவாலயம்‌ ஆங்கிலப்‌ படை வீரர்களுக்கும்‌ 
அதிகாரிகளுக்குமாகக்‌ கட்டப்பட்டது. இத்தேவாலயத்திலுள்ள 
மிகப்பழைய கல்லறைக்‌ கல்வெட்டு கி.பி. 1775ஐச்‌ சார்ந்தது என 
பேராயர்‌ கால்டுவெல்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இது கோட்டையின்‌ எல்லைக்குள்‌ ஆங்கிலேயர்‌ கட்டிய 
முதல்‌ கட்டுமானமாகும்‌. பின்னர்‌ அங்கிலேயருக்குத்‌ தொல்லை 
கொடுத்துவந்த நெல்லை மாவட்டப்‌ பாளையக்காரர்கள்‌ 
அனைவரும்‌ அடக்கப்பட்டுவிட்டனர்‌. இக்காலக்‌ கட்டத்தில்‌ 
நெல்லை மாவட்டம்‌ முழுவதும்‌ சட்டம்‌ ஒழுங்கு கெட்டி ருந்ததாகக்‌ 
கால்டுவெல்‌ குறிப்பிடுகிறார்‌. 


164 அக்டோபர்‌ 24ஆம்‌ நாள்‌ பாளையங்கோட்டையிலிருந்த 
ஓர்‌ ஆங்கிலேயப்‌ படைவீரன்‌ ஸ்காட்லாண்டிலுள்ள தன்‌ 
நண்பனுக்கு எழுதிய கடிதத்தை எஸ்‌. சார்லஸ்‌ ஹில்‌ (56 
17/14) மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. அதாவது மார்ச்‌ மாதத்தில்‌ 


ந ததி https://t.me/tamilbooksworld 
தொ. பரமசிவன்‌ 


ஒரு படைப்பிரிவுக்குத்‌ திருநெல்வேலி செல்லுமாறு 
அணையிடப்பட்டது. 


“செல்லும்‌ வழியில்‌ எதிரிகளின்‌ பல மண்கோட்டைகளை 
அழித்துக்கொண்டே வந்தோம்‌. ஏப்ரல்‌ மாதம்‌ பாளையங்கோட்டை 
வந்து சேர்ந்தோம்‌. அது கான்சாகிப்‌ கையிலிருந்த பலமான 
கோட்டை அகும்‌. படைப்பிரிவில்‌ இரண்டாயிரம்‌ சிப்பாய்களும்‌ 
இருநூறு குதிரை வீரர்களும்‌ இருந்தனர்‌. ஐரோப்பிய பீரங்கி 
ஏவுநர்‌ சிலரும்‌ இருந்தனர்‌. கொத்தளங்களின்‌ மீது 18 பவுண்டு, 
20 பவுண்டு பீரங்கிகள்‌ இரண்டு நிறுத்தப்பட்டிருந்தன.” 


“உள்ளூர்‌ இந்து மக்களின்‌ ஒத்துழைப்பு இல்லாததால்‌ படை 
வீரர்களுக்கான மாட்டிறைச்சி கிடைக்கப்‌ பெறுவது ரொம்பச்‌ 
சிரமமாக இருக்கிறது,” என்று அந்த வீரர்‌ கடிதம்‌ எழுதுகிறார்‌. 


இந்தக்‌ கடிதம்‌ கான்சாகிப்‌ தூக்கிலிடப்படுவதற்குச்‌ 
சில மாதங்களுக்கு முன்னர்‌ எழுதப்பட்டது. அப்பொழுதே 
ஆங்கிலேயர்கள்‌ கான்சாகிப்மீது நம்பிக்கை இழந்திருந்தனர்‌. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 33 ஆ 


க்‌ திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ உதவியுடனும்‌ பிரெஞ்சுப்‌ 

வ தனை ஆங்‌ i ்‌ த்துவிட்டனர்‌. திரும்பத்‌ 
ச 

தும்‌ ௧/7 
இ விட்டார்‌ திரும்பவும்‌ மதுரை சென்றபோது, 1765இல்‌ 
வஞ்சகமாகப்‌ பிடிக்கப்பட்டுத்‌ தூக்கிலிடப்பட்டார்‌. இந்தப்‌ 
பின்னணியில்தான்‌ மேற்குறித்த கடிதத்தைப்‌ பாகக்‌ வேண்டும்‌. 
ப்பால்‌ பிணைக்‌ கைதிகளாகப்‌ பிடிக்கப்பட்டு, 


கான்சாகி ள்ல 
சிறைவைக்கப்பட்ட சிலர்‌ 


பாளையங்கோட்டைக்குள்‌ 5 
இருபதாண்டுகள்வரை அங்கே தண்டனை அனுபவித்துவந்தனர்‌. 


மருது சகோதரர்களின்‌ தளபதியாக இருந்த சித்திரங்குடி. மயிலப்ப 
சேர்வை என்பவர்‌ தூக்கிலிடப்படுவதற்குமுன்‌ மூன்று மாதங்கள்‌ 
இங்கே திறைவைக்கப்பட்டிருந்தார்‌. 

1799 அக்டோபர்‌ 16இல்‌ கட்டபொம்மன்‌ கயத்தாற்றில்‌ 
மேஜர்‌ பானர்‌ மேன்‌ என்ற அதிகாரியின்‌ விசாரணைக்குப்‌ 
பிறகு தூக்கிலிடப்பட்டார்‌. அவரது தம்பி ஊமைத்துரையும்‌ 
அவரது உதவியாளர்களும்‌ பாளையங்கோட்டைச்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டி ருந்தனர்‌. 1799ஆம்‌ ஆண்டு இறுதியில்‌ கர்னல்‌ 
வெல்ஸ்‌ பதவி உயர்வு பெற்று, பாளையங்கோட்டையிலிருந்த 
மூன்றாவது படையணியின்‌ முதலாவது பிரிவுக்கு மாற்றப்பட்டார்‌. 
பாளையங்கோட்டையும்‌ கோட்டைச்‌ சிறையும்‌ அவரது 
பொறுப்பில்‌ இருந்தன. இத்துடன்‌ பாளையங்கோட்டையின்‌ 
18ஆம்‌ நூற்றாண்டு வரலாறு முடிவுற்றது. 


19ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பகுதிவரை முக்யெமான 
அரசியல்‌ நிகழ்வு எதுவும்‌ நிகழவில்லை. 1801ஆம்‌ ஆண்டு 
பிறந்தவுடன்‌ பாளைச்‌ சிறையிலிருந்து ஊமைத்துரையும்‌ அவரது 
உதவியாளர்களும்‌ தப்பித்தனர்‌. இது குறித்து கர்னல்‌ வெல்ஸ்‌ 
தனது 'இராணுவ நினைவுகள்‌” நூலில்‌ எழுதியிருப்பதாவது: 


பாளையக்காரச்‌ சிறைவாசிகள்‌ தப்பித்த 1801 
பிப்ரவரி இரண்டாம்‌ நாள்‌ படைகளின்‌ பெரும்பகுதி 
சங்கரன்கோயில்‌ சென்றிருந்தது. எஞ்சியிருந்த சுமார்‌ 
இருபது ஆண்களும்‌ பெண்களும்‌ மேஜர்‌ மெக்காலேயின்‌ 
தோட்ட வீட்டில்‌ விருந்துக்காகக்‌ கூடியிருந்தனர்‌. 


வத, காவலுக்கிருந்த வீரர்களையும்‌ கோட்டை 
தன்னின்‌ படட ஆயுதங்களைப்‌ பறித்துத்‌ 
ட த தப்பிச்‌ சென்றனர்‌. அரசாங்கத்தின்‌ 

“1 என்ற பெயரில்‌ அவர்கள்‌ இரும்புச்‌ சங்கிலி 


https://t.me/tamilbooksworld 


34 ஆ 
தொ. பரமசிவன்‌ 


> 


களால்‌ பிணைக்கப்பட்டுப்‌ பலத்த காவலுடன்‌ 
இருந்தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ சின்னம்மை 
நோய்‌ பரவியதால்‌ சில நாட்களுக்கு முன்‌ சங்கிலிகள்‌ 
கழற்றப்பட்டி௫ுந்தன. 


அவர்களது ஆட்கள்‌ அன்று மாலையே மாறுவேடத்தில்‌ 
கோட்டைக்குள்‌ ஊடுருவியிருந்தனர்‌. அவர்கள்‌ 
ஆயுதங்களையும்‌ மறைத்து வைத்திருந்தனர்‌. திட்ட 
மிட்ட சங்கேதம்‌ கிடைத்தவுடன்‌ சிறைக்‌ கதவைத்‌ 
தகர்த்தார்கள்‌. கைதிகளாக இருந்தவர்கள்‌ தங்கள்‌ 
முன்‌ நின்ற இரண்டு காவலரையும்‌ தாக்கினர்‌. 
சில காவலாளிகள்‌ காயமடைந்தனர்‌. உடனடியாக 
அனைவரது ஆயுதங்களும்‌ பறிக்கப்பட்டன. அவர்களது 
கேடயங்களையும்‌ பறித்துக்கொண்டு கோட்டை (கழ்‌) 
வாசலுக்கு விரைந்து அங்கிருந்த காவலாளிகளையும்‌ 
விரட்டினர்‌. கதவின்‌ வழியாக வெளியேறியதும்‌ ஓட்டமும்‌ 
நடையுமாக விரைந்தனர்‌. விடிவதற்குள்‌ முப்பது மைல்‌ 
தொலைவிலிருந்த பாஞ்சாலங்குறிச்சியை அடைந்து 
விட்டனர்‌. 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதியில்‌ யூசுப்கான்‌ 
என்ற கம்மந்தான்‌ கான்சாகிப்‌ பாளையங்கோட்டையைப்‌ பிடிக்க 
வந்தார்‌. ஆர்க்காட்டு நவாபிற்குக்‌ கப்பங்கட்டிக்கொண்டி ருந்த 
ஆறை அழகப்ப முதலியார்‌ வசம்‌ கோட்டை இருந்தது. 
கான்சாகிப்பின்‌ படைகள்‌ மேற்குப்‌ பகுதி பாளையக்காரர்களை 
அழித்துவிட்டுப்‌ பாளையங்கோட்டைக்கு வரும்போது 
களைப்படைந்திருந்தது. எனவே அவர்களால்‌ அழகப்ப முதலியார்‌ 
படைகளையும்‌ கோட்டைக்குள்‌ இருந்த நவாபின்‌ படைகளையும்‌ 
சேர்ந்து எதிர்க்க முடியவில்லை. கான்சாகிப்‌ இரண்டாம்‌ 
முறையாக 1759இல்‌ படையெடுத்து வந்தபோது முதலியாரின்‌ 
படைகள்‌ நவாபின்‌ அணைக்கிணங்கச்‌ சரணடைந்துவிட்டன. 
கான்சாகிப்‌ எத்தனை காலம்‌ பாளையங்கோட்டையில்‌ இருந்தார்‌ 
எனத்‌ தெரியவில்லை. 


எனவே மதுரைக்‌ கோட்டைக்குள்‌ தளவாடங்களையும்‌ 
துருப்புகளையும்‌ சேர்த்து வைத்திருந்தார்‌. பாளையங்கோட்டையி 
லுள்ள ஆங்கிலேயத்‌ துருப்புகளும்‌ அவருக்கு ௮ டிபணிந்தன. 
ஏனென்றால்‌ அவர்களது குடும்பத்தார்கள்‌ கான்சாகிப்‌ 
வசமிருந்த மதுரைக்‌ கோட்டைக்குள்‌ இருந்தனர்‌. கான்சாகிப்‌ 
பாளையங்கோட்டையைத்‌ துருப்புகளுக்கு வேண்டிய 
தளவாடங்களுக்கான இடமாகவும்‌ கிடங்காகவும்‌ மாற்றியிருந்தார்‌. 
அப்படியிருந்தும்‌ அவரது படைகளுக்கு வேண்டிய மாட்டிறைச்சி 


https://t.me/tamilbooksworld , +s 


பாளையங்கோட்டை 2 


கிடைப்பதற்கு உள்ளூர்‌ மக்கள்‌ ஒத்துமைக்கஷ 


பாளையக்காரர்களிடம்‌ இருந்து பிடி கப்பட்ட ல்லை. 
கைதிகளுக்காகக்‌ கோட்டைக்குள்‌ ஒரு சிறையும்‌ பிணைக்‌ 


கான்சாகிப்‌ திருவிதாங்கூர்‌ அரசருடன்‌ ஓர்‌ 
ஒப்பந்தம்‌ செய்திருந்தார்‌. அதன்‌ வழி களக்காட்டுப்‌ 
விட்டுக்‌ கொடுத்தார்‌. இந்த ஒப்பந்தத்தை அறிந்து 
அங்கிலேயர்கள்‌ கான்சாகிபைத்‌ தந்திரமாக வரவ 


பாளையங்கோட்டையில்‌ அவர்‌ அமைத்திருந்த 
சிறைச்சாலையில்‌ பிணைக்‌ கைதிகள்‌ அடைக்கப்பட்டி ருந்தனர்‌. 
இருபது அண்டுகள்வரை அச்சிறையில்‌ இருந்தவர்களைத்‌ தான்‌ 
கண்டதாக கான்சாகிபின்‌ நண்பர்‌ மார்ச்சன்‌ எழுதிய நூலில்‌ 
செய்தி வருகிறது. 

கான்சாகிப்‌ கொல்லப்பட்டதும்‌ கோட்டையில்‌ இருந்த 
சார்லஸ்‌ கேம்பல்‌ என்ற ஆங்கிலேயத்‌ தளபதி கோட்டையின்‌ 
பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்‌. 


கோட்டையின்‌ இராணுவப்‌ பாதுகாப்புப்‌ பகுதி 
'கன்டோன்மென்ட்‌” என அறிவிக்கப்பட்டது. கோட்டைக்குள்‌ 
அங்காங்கே காவல்‌ படைகள்‌ நிறுத்தப்பட்டிருந்தன. கோட்டைக்கு 
வரும்‌ வழியில்‌ கோட்டூர்‌ சாலையில்‌ ஒரு சுங்கச்‌ சாவடியும்‌ 
இப்போதுள்ள ஆயுதப்‌ படைப்பிரிவுக்கருகில்‌ இன்னொரு 
சுங்கச்சாவடியும்‌ அமைக்கப்பட்டி ரந்தன. கிறித்தவப்‌ படை 
வீரர்களுக்கு எனக்‌ கோட்டைக்குள்‌ கல்லறைத்‌ தோட்டம்‌ 
அமைக்கப்பட்டி ருந்தது. 

கி.பி. 1788இல்‌ இதை அடுத்துள்ள இடத்தில்‌ தஞ்சையிலிருந்து 
மதம்‌ பரப்ப வந்த கிளோரிந்தா என்ற அம்மையார்‌ ஒரு 
சிற்றாலயம்‌ கட்டிக்‌ கிணறும்‌ வெட்டினார்‌. 


36 https //t.me/tamilbooksworld, ன்‌ 


ஆங்கிலேயப்‌ படைப்‌ பிரிவு ஒன்றும்‌ படைப்பயிற்சித்‌ திடல்‌ 
ப்போதுள்ள சேவியர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி விளையாட்டு 
மைதானம்‌) ஒன்றும்‌ பாளையில்‌ இருந்தன. இத்திடலுக்கு 
எதிராகவே கிளோரிந்தா அம்மையார்‌ கட்டிய சிற்றாலயமும்‌ 
போதகர்களின்‌ குழந்தைகளுக்காக அவர்‌ தொடங்கிய பள்ளியும்‌ 
இருந்‌ தன. பின்னர்‌ அந்த வளாகம்‌ ஆங்கிலேயர்களின்‌ கல்லறைத்‌ 
தோட்டமாகவும்‌ மாற்றப்பட்டது. 'பாளையங்கோட்டையில்‌ 
பத்கீர்கள்‌ நடத்திய சுதந்திரப்‌ போர்‌” என்ற கட்டுரையில்‌ 
வரலாற்றறிஞர்‌ செ. திவான்‌ பின்வரும்‌ வரலாற்றுக்‌ குறிப்பைத்‌ 
தருகி ன்றார்‌. ஆங்கிலேயர்களின்‌ இரகசியக்‌ குறிப்புகள்‌ ($ecreat 
nies) என்னும்‌ புத்தகத்திலிருந்து அவர்‌ தரும்‌ தகவல்‌ இது. 
கோட்டையின்‌ உட்பகுதிக்குள்‌ வலம்‌ வந்த இசுலாமியப்‌ பக்சீர்கள்‌, 
கொல்லப்பட்ட முஸ்லிம்‌ வீரர்களின்‌ ஆவிகள்‌ கோட்டையைச்‌ 
சுற்றி வந்துகொண்டிருப்பதாக மக்களை நம்பவைத்தனர்‌. 
இ தனால்‌ ஆங்கிலேயர்‌ மனக்கலக்கம்‌ அடைந்தனர்‌. பக்கீர்கள்‌ 
வெள்ளை அதிகாரிகளை வீழ்த்த சுதேசிச்‌ சிப்பாய்களுடன்‌ 
தொடர்புகொண்டனர்‌. இந்த நிலையில்‌ ஒர்‌ இரகசியக்‌ கடிதம்‌ 
ஆங்கிலேயரிடம்‌ பிடிபட்டது. 


இதன்‌ விளைவாக 1806ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ 19 அன்று 
காலையில்‌ அப்போது படைப்‌ பொறுப்பிலிருந்த, இராணுவ 
நினைவுகள்‌ நூலை எழுதிய மேஜர்‌ வெல்ஸ்‌ தன்‌ கையில்‌ 
துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அனைத்து வீரர்களையும்‌ 
ஒன்றாக நிறுத்தி அவர்களுடைய ஆயுதங்களைப்‌ பறித்துவிட்டார்‌. 
அவரைத்‌ தாக்க முயன்ற ஒரு வீரரும்‌ தாக்கப்பட்டார்‌. 

அனாலும்‌ கர்னல்‌ வெல்ஸ்‌ இந்த நிகழ்ச்சியைத்‌ தன்னுடைய 
இராணுவ நினைவுகள்‌ நூலில்‌ குறிப்பிடவில்லை. இரகசியக்‌ 
குறிப்புகள்‌ நூலிலிருந்து செ. திவான்‌ தரவுகள்‌ காட்டுவதால்‌ 
இச்செய்தி நம்புவதற்குரியதே. இந்த இடைப்பட்ட காலப்‌ 
பகுதியில்‌ கத்தோலிக்கர்களின்‌ ஏசு சபையினைக்‌ கி.பி. 1778 
முதல்‌ போப்பாண்டவர்‌ முடக்கிவைத்திருந்தார்‌. இம்முடக்கம்‌ 
கி.பி. 1816இல்தான்‌ தளர்த்தப்பட்டது. இந்த இடைப்பட்ட 
காலத்தில்‌ சீர்திருத்தக்‌ கிறித்துவம்‌ வேகமாகப்‌ பரவ இது வா-- 
ய்ப்பாக இருந்தது. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு 

பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
கோட்டைக்குள்‌ அங்கிலேயப்‌ படைகள்‌ இருந்தன. இனி 


பாளையங்கோட்டைக்குக்‌ கிறித்துவ முகம்‌ தந்த நூற்றாண்டின்‌ 
வரலாற்றைத்‌ தொடங்குவோம்‌. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 37 


இ.பி. 1788இல்‌ பாளையங்கோட்டைக்கு வந்த இ 
அம்மையாரே முதல்‌ சமயப்‌ பரப்புநர்‌ அவார்‌. இவர்‌, fn 
தைகளு 
க்‌ 


கான சிறிய பள்ளிக்கூடத்தைத்‌ தான்‌ கட்‌ 
யர ட்‌ 
அருகில்‌ நிறுவியதாகத்‌ தெரிறெது. * ஊாலயத்தந்ட 


ஈரிந்தா 


கிளோரிந்தாவின்‌ அயராத பணிகளால்‌ இருக்‌ 
தேரிக்காட்டுப்‌ பகுதியில்‌ தென்‌ இந்தியத்‌ முசசெந்தூர்‌ 
(புராட்டஸ்டண்ட்‌) வேகமாகப்‌ பரவியது. அப்போ அருச்‌ சபை 
பேராயத்தின்‌ தலைமையிடம்‌ கல்கத்தாவாக இ திருச்சபை 
கல்கத்தாவிலிருந்து லிவிங்ஸ்டன்‌ என்ற ட்டா ன்‌ ப்‌, ல்‌ 
யாகப்‌ பாளையங்கோட்டைக்கு வருகை தந்தார்‌ ப ல்முறை 
கத்தோலிக்கக்‌ கிறித்தவ சபையான ஏசு சபை போப்‌ த படத்தில்‌ 
தடை செய்யப்பட்டி ருந்தது. அ டவராத்‌ 


1820இல்‌ அவர்‌ வண்ணார்பேட்டையில்‌ 
திருப்பாற்கடல்நாதன்‌ கவிராயரிடம்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்க ட ந்த 
கற்றறிந்தார்‌. 1822இல்‌ 'ஞானோபதேச வினா விடை” என்‌ ளக்‌ 
முதல்‌ தமிழ்‌ நூலைக்‌ கிறித்தவப்‌ போதகருக்காக வெளி ட்ட தம்‌ 
அவரது எழுத்துகளும்‌ போதனைகளும்‌ ிதன்னிந்தியப்‌ 
திருச்சபை வரலாற்றில்‌ பொன்னெழுத்துகளால்‌ பொறிக்கப்‌ 
வேண்டியனவாகும்‌. அவரைத்‌ திருநெல்வேலியின்‌ அப்போஸ்தலர்‌ 
என்று கிறித்தவர்கள்‌ கொண்டாடுகின்றனர்‌. அவரே 1825இல்‌ 
கிறித்தவப்‌ போதகர்களுக்காகத்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ குறித்து 
ஆங்லெம்‌, தமிழ்‌ என இரு மொழிகளிலும்‌ இலக்கண நூல்‌ 
எழுதினார்‌. அந்த நூலில்‌ ஓர்‌ உதாரண வாக்கியம்‌ பின்வருமாறு 
அமைகிறது: “பிராமணர்கள்‌ பொய்க்‌ கதைகளைக்‌ கூறி ஜனங்களை 
ஏமாற்றுகிறார்கள்‌.' தமிழ்நாட்டில்‌ பார்ப்பனிய எதிர்ப்பிற்கான 
முதல்‌ வித்து இதுவே எனலாம்‌. அவரே 1825இல்‌ விவிலியத்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பிலுள்ள குறைகளைத்‌ திறனாய்ந்து ஆங்கிலத்தில்‌ 
திறனாய்வுக்‌ கட்டுரை எழுதினார்‌. திறனாய்வு முறை குறித்தும்‌ 
மொழிபெயர்ப்பு குறித்தும்‌ இந்திய மொழிகளில்‌ எழுதப்பட்ட 
முதல்‌ கட்டுரை இதுவே அகும்‌. (On the Principles of translating 
ofthe holy scripturses in to vernacular languages particularly tarmous.) 


ஐரோப்பிய அறிவொளிக்‌ காலத்தின்‌ விளைவாகப்‌ பிறந்த 
இரேனியஸ்‌ அடிகளே தமிழை நவீனயுகத்திற்குத்‌ திருப்பிய 
முதல்‌ எழுத்தாளர்‌ எனலாம்‌. இவரைப்‌ பற்றி சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழியல்‌ துறை 'இரேனியஸ்‌ - தமிழியல்‌ 
முன்னோடி” என்ற நூலை வெளியிட்டுள்ளது. 
டு இரேனியஸ்‌ (C.L.E. 


சார்லஸ்‌ தியோபிலஸ்‌ எவால்‌ 
நிலத்தைச்‌ சேர்ந்தவரா. 


Rhenius) ஜெர்மானியில்‌ பிரசிய மா 


https //t.me/tamilbookswgid ரமசிவன்‌ 


38. 


18//இல்‌ சென்னைக்கு வந்து ஆறு ஆண்டுகள்‌ அங்கே கழிந்த 
பின்னர்‌ 1820இல்‌ பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார்‌. 
திறித்தவ சமயத்‌ தொண்டு செய்ய வந்த இரேனியஸ்‌ நெல்லை 
மாவட்டத்துக்குச்‌ செய்த கல்வித்‌ தொண்டே மிகப்‌ பெரியது. 


“வீதிதோறும்‌ தமிழ்ப்‌ பள்ளிக்கூடங்களைப்‌ போட்டு 
ரோப்பியச்‌ சாத்திரங்களையெல்லாம்‌ தமிழில்‌ சொல்லிக்‌ 
தொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்‌' என்று பாரதி எழுதியதற்கு 
முக்கால்‌ நூற்றாண்டுக்கு முன்னரே அதைச்‌ செய்து காட்டியவர்‌ 
இரேனியஸ்‌. 1832இல்‌ அவர்‌ எழுதி அச்சிட்டு வெளியிட்ட பூமி 
சாஸ்திரம்‌” என்ற நூலே அறிவியல்‌ தமிழில்‌ முதல்‌ நூலாகும்‌. 
659 பக்கங்களையுடைய நூலுக்கு ஐந்து பக்கத்தில்‌ முகவுரை 
தந்துள்ளார்‌. நாமங்களை அக்கர முறைமைப்படி” காட்டிய ஓர்‌ 
அட்டவணை நூல்‌ இறுதியில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. பக்கங்களின்‌ 
எண்களும்‌ தமிழிலே தரப்பட்டுள்ளன. 


நூலின்‌ முதற்பக்கத்தில்‌ நூற்‌ பெயருக்கான விளக்கமும்‌ 
தரப்பட்டுள்ளது. 'பூமி சாஸ்திரமாவதும்‌ பூகோளமாவதும்‌ இந்தப்‌ 
பூமியின்‌ தன்மை உரூபம்‌ முதலானவைகளையும்‌ அதிலிருக்கிற 
இராச்சியங்கள்‌ பட்டினங்கள்‌ முதலானவைகளையும்‌ காட்டிய 
கல்வியேயாம்‌.” 


தமிழ்மொழியின்‌ ஆளுமையினைப்‌ புரிந்துகொண்டு 168 
அண்டுகளுக்கு முன்னர்‌ இரேனியஸ்‌ என்னும்‌ ஜெர்மானியத்‌ 
தமிழர்‌ செய்துள்ள அறிவியல்‌ தமிழ்க்‌ கலைச்சொல்லாக்கத்திற்கு 
இதோ சில எடுத்துக்காட்டுகள்‌. 


North Pole - வடமுனை 
Zenith தலைமுனை 
Nadir - கால்முனை 
Latitude - அகல்‌ அளவு 
Longitude - நீள்‌ அளவு 
Circumference - சுற்றளவு 
Diametre - மத்திய அளவு 
Meridian = நடுவரை 
Ecliptic - சாவரை 


https://t.me/tamilbooksworld _ + 


பாளையங்கோட்டை ஸ்‌ 


A Circular line ன சக்கரவரை 
Contorial line ன சமவரை 

Sensible horizon  - கண்‌ எல்லை வரை 
Rational Horizon - நினைப்பெல்லை வரை 


நூலின்‌ தலைப்புப்‌ பக்கத்தில்‌ இரேனியஸ்‌ எழுதிய 
நினைத்துப்பார்க்கிறோம்‌. “தமிழருக்கு அறிவுண்டாகும்பு 
பாளையங்கோட்டையிலுள்ள இரேனியுசையரால்‌ கெ 
பட்டது. 


திருச்சபையின்‌ கணக்குப்படி நெல்லை மாவட்டத்தில்‌ 
163 பள்ளிகளைத்‌ தொடங்கியவர்‌ இரேனியஸ்‌ ஆவார்‌. இவர்‌ 
திறித்தவ மத போதகர்களுக்கு மாத ஊதியம்‌ வழங்கியவர்‌ 
அவர்களின்‌ விதவைகளுக்கும்‌ ஒய்வூதியம்‌ வழங்கிய அ ்தைரிது 
1832இல்‌ நெல்லை நகரில்‌ காலரா நோய்‌ பரவியபோது அலை ம்‌ 
கட்டுப்படுத்த துண்டுப்‌ பிரசுரம்‌ அடித்து விநியோகித்தவர்‌. 


திருச்சபைக்குள்‌ சாதி வேறுபாடுகளைக்‌ கடுமையாக 
எதிர்த்தவர்‌. ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌ வேளாளர்கள்‌ 
சாதி வேற்றுமை பாராட்டியபோது பள்ளிக்கூடத்தை இழுத்து 
மூடிவிடுவேன்‌ என எச்சரித்து அப்படியே மூடியவர்‌. சாதி 
வேறுபாடுகளைக்‌ கண்டித்து சர்‌ தூக்கல்‌” என்ற சிறு துண்டுப்‌ 
பிரசுரத்தை வெளியிட்டார்‌. அது திருச்சபை மேலிடத்திற்குப்‌ 
பிடிக்கவில்லை. பின்னர்‌ ஆங்கிலேயப்‌ படை அதிகாரிகளின்‌ 
மதம்‌ மாறாத ஆசை நாயகிகளின்‌ பிள்ளைகளுக்குத்‌ திருமுழுக்குத்‌ 
தர மறுத்ததால்‌ திருச்சபையிலிருந்து நீக்கம்‌ செய்யப்பட்ட 
புரட்சிவாதி. அதன்‌ விளைவாக 1839இல்‌ அவர்‌ மறைந்தபோது 
அடைக்கலபுரம்‌ கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ இடம்‌ தர மறுத்து 
விட்டனர்‌. இத்தனைக்கும்‌ அடைக்கலபுரம்‌ கல்லறைத்‌ தோட்ட 
நிலத்தை 1823இல்‌ மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அவரே 
நன்கொடையாகப்‌ பெற்றார்‌ என்று அவரது நாட்குறிப்பு 
கூறுறெது. 

இனி பாளையங்கோட்டைக்குக்‌ “கல்வி நகரம்‌ ஏரணம்‌ 
பெருமையினைப்‌ பெற்றுத்‌ தந்த பத்தொன்பதாம்‌ நூற்றாண்‌ டு 
வரலாற்றைப்‌ பார்ப்போம்‌. இரேனியஸ்‌ அடிகளார்‌ 
பாளையங்கோட்டைக்கு வந்த மூன்று ஆண்டுகளில்‌ 1822இல்‌ 
'ஞானோபதேச வினா விடை” என்ற சிறிய நூலைக்‌ கன்‌ 
போதகர்களுக்காக எழுதி வெளியிட்டார்‌. அவரே அத 


https //t.me/tamilbooksworlg பரமசிவன்‌ 


40 ஆ 


ன்ட்‌ ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியை” 

தண்ட னார்‌. இதற்காகவும்‌ இறித்தவத்‌ தேவாலயம்‌ ஒன்று 
வேலி செல்லும்‌ நெடுஞ்சாலை 

ளையங்‌ ்‌ 
ட மிருந்து மிகக்‌ குறைந்த . விலையா அறுநூறு! 
த க்கு வாங்கினார்‌; இப்போது ஊசிக்கோபுரம்‌ என வழங்கும்‌ 
ரூபா ப்‌ பேராலயத்திற்கு அவரே இ.பி. 1826இல்‌ அடிக்கல்‌ 


இரேனியஸ்‌ 
பிள்ளைகள்‌ 
ளியைத்‌ 


யாரிடமிருந்து வாங்கிய நிலத்தில்‌ 
- மனைவி 1823இல்‌ போதகர்கள்‌ வீட்டுப்‌ 
பிள்ளைகளுடன்‌ ஒரு பள்‌ 


'இரேனியஸ்‌ அம்மா பள்ளிக்கூடம்‌" 
க்கப்பட்ட: அக்காலத்தில்‌ அரசின்‌ நிதி உதவி 
; ; யின்‌ செலவிலேயே 
ப்பள்ளி நடத்தப்பட்டது. ப்பள்ளியில்‌ காலையில்‌ கல்வி 
பந்தம்‌ 5) பிற்பகலில்‌ மத போதனைப்‌ 
பாடங்களும்‌ நடத்தப்பட்டன. இரேனியஸ்‌ அடிகள்‌ காலத்திற்குப்‌ 
பின்னர்‌ பேராயர்‌ எட்வர்டு சார்ஜென்ட்‌ என்பவரின்‌ மனை 
த்‌ இரேவர்‌ இப்‌ பள்ளிகளுக்குப்‌ பொறுப்பாக இருந்தார்‌. 
ரின்‌ இரண்டாம்‌ மனைவி மேரி சார்ஜென்ட்‌ 
பொறுப்பேற்றார்‌. பள்ளிக்கு வரும்‌ பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு 
கருப்புக்கட்டியும்‌ தின்பண்டம்‌ 
வாங்கித்‌ தின்ன ஒமு பைசாவும்‌ 
வந்தார்‌. இதுவே தமிழ்நாட்டில்‌ பெ 
உறைவிடப்‌ பள்ளியாகத்‌ தொடங்கப்பட்ட 
ஆகும்‌. இவ்விடத்தில்‌ தமிழகக்‌ கல்வித்துறையில்‌ நடந்த பிற 
நிகழ்வுகளையும்‌ ஒப்பு நோக்க வேண்டும்‌. 


| லார்டு மெக்காலே பிரபுவின்‌ கல்வித்‌ திட்டம்‌ நடைமுறைக்கு 
வந்தபோது, உள்நாட்டுப்‌ பள்ளிகள்‌ அனைத்தும்‌ மூடப்பட்டன. 
ல்‌ எ த்‌ பள்ளிக்கூடங்களே நிலைபெற்றன. பின்னர்‌ 
ய ட்‌ பிரபு வைசிராயாக இருந்த போது ஹண்டர்‌ 
மாமி ன தர இந்த ஆணையமே பள்ளிகளில்‌ 
கணித்தது ல்‌ ட வேண்டும்‌ என்னும்‌ பரிந்துரையை 
ல ச ரிப்பன்‌ பிரபு நடைமுறைப்படுத்தினார்‌. அதற்கு 
ன டட இல்‌ பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்க நிதி நல்கை 
முல்‌ ca e நடைமுறைப்படுத்தப்பட்டது. கர்சான்‌ பிரபுவே 
இந்தியப்‌ பல்கலைக்கழகச்‌ சட்டத்தையும்‌ கொண்டு 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 
௫41௯ 


A Circular line — ௪க்கரவரை 

Contorial line - சமவரை 

Sensible horizon - கண்‌ எல்லை வரை 
Rational Horizon - நினைப்பெல்லை வரை 


நூலின்‌ தலைப்புப்‌ பக்கத்தில்‌ இரேனியஸ்‌ 
நினைத்துப்பார்க்கிறோம்‌. “தமிழருக்கு அறிவு 
பாளையங்கோட்டையிலுள்ள இரேனியுசைய 
பட்டது. 


ணடாகும்பு 


திருச்சபையின்‌ கணக்குப்படி நெல்லை மாவட்ட. 
162 பள்ளிகளைத்‌ தொடங்கியவர்‌ இரேனியஸ்‌ அவார்‌ டல்‌ 
திறித்தவ மத போதகர்களுக்கு மாத ஊதியம்‌ ர ர” 
அவர்களின்‌ விதவைகளுக்கும்‌ ஓய்வூதியம்‌ வழங்கிய இர்க்கதரில 
1832இல்‌ நெல்லை நகரில்‌ காலரா நோய்‌ பரவியபோது அதை த்‌ 
கட்டுப்படுத்த துண்டுப்‌ பிரசுரம்‌ அடித்து விநியோடுத்தவர்‌, 


திருச்சபைக்குள்‌ சாதி வேறுபாடுகளைக்‌ கடுமையாக 
எதிர்த்தவர்‌. ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌ வேளாளர்கள்‌ 
சாதி வேற்றுமை பாராட்டியபோது பள்ளிக்கூடத்தை இழுத்து 
மூடிவிடுவேன்‌ என எச்சரித்து அப்படியே மூடியவர்‌. சாதி 
வேறுபாடுகளைக்‌ கண்டித்து 'சிர்‌ தூக்கல்‌” என்ற சிறு துண்டுப்‌ 
பிரசுரத்தை வெளியிட்டார்‌. அது திருச்சபை மேலிடத்திற்குப்‌ 
பிடிக்கவில்லை. பின்னர்‌ ஆங்கிலேயப்‌ படை அதிகாரிகளின்‌ 
மதம்‌ மாறாத ஆசை நாயகிகளின்‌ பிள்ளைகளுக்குத்‌ திருமுழுக்குத்‌ 
தர மறுத்ததால்‌ திருச்சபையிலிருந்து நீக்கம்‌ செய்யப்பட்ட 
புரட்சிவாதி. அதன்‌ விளைவாக 1839இல்‌ அவர்‌ மறைந்தபோது 
அடைக்கலபுரம்‌ கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ இடம்‌ தர மறுத்து 
விட்டனர்‌. இத்தனைக்கும்‌ அடைக்கலபுரம்‌ கல்லறைத்‌ தோட்ட 
நிலத்தை 1823இல்‌ மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அவரே 
நன்கொடையாகப்‌ பெற்றார்‌ என்று அவரது நாட்குறிப்பு 
கூறுகிறது. 

இனி பாளையங்கோட்டைக்குக்‌ “கல்வி நகரம்‌' என்ற்‌ 
பெருமையினைப்‌ பெற்றுத்‌ தந்த பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு 
வரலாற்றைப்‌ பார்ப்போம்‌. இரேனியஸ்‌ அடிகளார்‌ 
பாளையங்கோட்டைக்கு வந்த மூன்று ஆண்டுகளில்‌ 1822இல்‌ 
'ஞானோபதேச வினா விடை” என்ற சிறிய நூலைக்‌ பதக 
போதகர்களுக்காக எழுதி வெளியிட்டார்‌. அவரே அதீ 


https://t.me/tamilbooksworld 


சிவன்‌ 
த 40 4 தொஃபரம 


அண்டில்‌ மேரி சார்ஜென்ட்‌ ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியையும்‌ 
தொடங்கினார்‌. இதற்காகவும்‌ கிறித்தவத்‌ தேவாலயம்‌ ஒன்று 
தட்டவும்‌ திருநெல்வேலி செல்லும்‌ நெடுஞ்சாலையிலுள்ள 
லெ நிலங்களைப்‌ பாளையங்கோட்டையில்‌ இருந்த வெங்கு 

தலியாரிடமிருந்து மிகக்‌ குறைந்த .விலையான அறுநூறு 

பாய்க்கு வாங்கினார்‌. இப்போது ஊசிக்கோபுரம்‌ என வழங்கும்‌ 
ஜறித்துவப்‌ பேராலயத்திற்கு அவரே கி.பி. 1826இல்‌ அடிக்கல்‌ 
நாட்டினார்‌. 


வெங்கு முதலியாரிடமிருந்து வாங்கிய நிலத்தில்‌ இரேனியஸ்‌ 
இத களாரின்‌ மனைவி 1823இல்‌ போதகர்கள்‌ வீட்டுப்பிள்ளைகள்‌ 
படிக்க இருபத்து மூன்று பிள்ளைகளுடன்‌ ஒரு பள்ளியைத்‌ 
தொடங்கினார்‌. 


இந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ (இரேனியஸ்‌ அம்மா பள்ளிக்கூடம்‌' 
என அழைக்கப்பட்டது. அக்காலத்தில்‌ அரசின்‌ நிதி உதவி 
இடைக்காத காரணத்தால்‌, திருச்சபையின்‌ செலவிலேயே 
இப்பள்ளி நடத்தப்பட்டது. இப்பள்ளியில்‌ காலையில்‌ கல்வி 
சம்பந்தமான பாடங்களும்‌ பிற்பகலில்‌ மத போதனைப்‌ 
பாடங்களும்‌ நடத்தப்பட்டன. இரேனியஸ்‌ அடிகள்‌ காலத்திற்குப்‌ 
பின்னர்‌ பேராயர்‌ எட்வர்டு சார்ஜென்ட்‌ என்பவரின்‌ மனைவி 
எலிசபெத்‌ கிரேவர்‌ இப்‌ பள்ளிகளுக்குப்‌ பொறுப்பாக இருந்தார்‌. 
பின்னர்‌ பேராயரின்‌ இரண்டாம்‌ மனைவி மேரி சார்ஜென்ட்‌ 
பொறுப்பேற்றார்‌. பள்ளிக்கு வரும்‌ பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு 
கருப்புக்கட்டியும்‌ கொஞ்சம்‌ நிலக்கடலையும்‌ தின்பண்டம்‌ 
வாங்கித்‌ தின்ன ஒரு பைசாவும்‌ நாள்தோறும்‌ கொடுத்து 
வந்தார்‌. இதுவே தமிழ்நாட்டில்‌ பெண்களுக்கான உணவு, 
உறைவிடப்‌ பள்ளியாகத்‌ தொடங்கப்பட்ட இரண்டாவது பள்ளி 
ஆகும்‌. இவ்விடத்தில்‌ தமிழகக்‌ கல்வித்துறையில்‌ நடந்த பிற 
நிகழ்வுகளையும்‌ ஒப்பு நோக்க வேண்டும்‌. 


லார்டு மெக்காலே பிரபுவின்‌ கல்வித்‌ திட்டம்‌ நடைமுறைக்கு 
வந்தபோது, உள்நாட்டுப்‌ பள்ளிகள்‌ அனைத்தும்‌ மூடப்பட்டன. 
ஆங்கில வழிப்‌ பள்ளிக்கூடங்களே நிலைபெற்றன. பின்னர்‌ 
1882இல்‌ ரிப்பன்‌ பிரபு வைசிராயாக இருந்த போது “ஹண்டர்‌ 
ஆணையம்‌” அமைக்கப்‌ பெற்றது. இந்த அணையமே பள்ளிகளில்‌ 
தாய்மொழியில்‌ கற்பிக்க வேண்டும்‌ என்னும்‌ பரிந்துரையை 
அளித்தது. அதை ரிப்பன்‌ பிரபு நடைமுறைப்படுத்தினார்‌. அதற்கு 
முன்னரே 1854இல்‌ பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்க நிதி நல்கை 
(Grandin aid code) நடைமூறைப்படுத்தப்பட்டது. கர்சான்‌ பிரபுவே 
1904இல்‌ இந்தியப்‌ பல்கலைக்கழகச்‌ சட்டத்தையும்‌ கொண்டு 


https://i.me/tamilbooksworld த்‌ 


பாளையங்கோட்டை 


வந்தார்‌. அரசாங்க நிதி நல்கை கிடைத்த பின்னரே தமிழகத்துல 
ஏராளமான தொடக்கப்‌ பள்ளிகள்‌ தொடங்கப்பட்டன. இவற்‌ ஸ்‌ 
பெருந்திரள்‌ (இந்து) மக்கள்‌ தொடங்கிய பள்ளிகளும்‌ ச்‌ 
நிதிநல்கை தாராளமாகக்‌ கிடைத்த காரணத்தால 
பாளையங்கோட்டைக்குக்‌ கத்தோலிக்கப்‌ பங்குத்‌ கந்தையா 
வந்துசேர்ந்த வெர்டி.யர்‌ அடிகளார்‌ படைப்‌ பயிற்சித்‌ இடலுக்‌ 
எதிராகக்‌ கோட்டையின்‌ தெற்குச்‌ சுவருக்குள்ளாக க 
பகுதியில்‌ தூய பிரான்சிஸ்‌ பள்ளிக்கூடத்தைத்‌ தொடங்னொர்‌ 


18ஆம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதியில்‌ நெல்லை மாவட்டத்தின்‌ 
பாளையக்காரர்களுக்கும்‌ ஆங்கிலேயர்களுக்கும்‌ நெடுநாட்களாக 
நடந்த போர்‌ ஓயத்‌ தொடங்கியது. கான்சாகிப்‌ என்ற யூசுப்கான்‌ 
சார்லஸ்‌ கேம்பல்‌ அகிய இருவரும்‌ பாளையங்கோட்டையைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. 


ஆனால்‌ சமூகத்‌ தளத்தில்‌ இக்காலத்தில்‌ நடந்த பெரிய 
மாறுதல்களுக்கான வித்து ஒன்று அப்பொழுதுதான்‌ கோட்டை 
மண்ணில்‌ விழுந்தது. கோட்டைக்குள்‌ இப்போதுள்ள சேவியர்‌ 
மேனிலைப்‌ பள்ளி விளையாட்டுத்‌ திடலில்‌ இராணுவ 
முகாம்‌ இருந்தது. அதற்கு எதிரில்‌ சிறிய கல்லறைத்‌ தோட்டம்‌ 
இருந்தது. அக்காலத்தில்‌ உயர்‌ சாதியைச்‌ சார்ந்த விதவைப்‌ 
பெண்களை ஆங்கிலேய அதிகாரிகள்‌ அசைக்குரியவர்களாக 
வைத்துக்கொண்டு குடும்பம்‌ நடத்துவதுண்டு. அந்த வகையில்‌ 
தஞ்சாவூரிலிருந்து பாளையங்கோட்டைக்கு மாறுதலாக வந்த 
கேப்டன்‌ லிட்டில்டன்‌ என்ற அதிகாரி தஞ்சாவூரைச்‌ சேர்ந்த 
கோகிலா என்ற பணக்கார மராட்டிய விதவைப்‌ பெண்ணைத்‌ 
தன்னோடு அழைத்து வந்தார்‌. (Raja Clarinda - widow, concubine, 
patroness: women's leadership in Indian church - Eliza F. Kent) 
அப்பொழுது இராமநாதபுரத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு 
வந்த பேராயர்‌ ஸ்வார்ட்ஸ்‌ என்பவர்‌ கிறித்தவராக மாற விரும்பிய 
அந்தப்‌ பெண்ணுக்கு முறையற்ற உறவுடையவள்‌ என்று காரணி 
காட்டி 'ஞானஸ்நானம்‌' (இருமுழுக்கு) கொடுக்க மறுத்துவிட்டார்‌. 


அறு ஆண்டுகள்‌ கழித்து பேராயர்‌ ஸ்வார்ட்ஸ்‌ 
திருநெல்வேலிக்குத்‌ திரும்பவும்‌ வந்தபோது அந்தப்‌ பெண்ணின்‌ 
கணவர்‌ லிட்டில்டன்‌ இறந்துவிட்டதனால்‌, ஸ்வார்ட்ஸ்‌ ஐயரிடம்‌ 
வந்து திரும்பவும்‌ 'ஞானஸ்நானம்‌' கேட்டாள்‌. ஸ்வார்ட்ஸ்‌ 
'ஞானஸ்நானம்‌' வழங்கினார்‌. 

1787ஆம்‌ அண்டு நடந்த நிகழ்ச்சி இது. அதன்‌ பின்னா்‌ 
கிளோரிந்தா என்ற பெயரோடு அப்பெண்‌ சீர்திருத்தக்‌ கிறித்தவ ' 


.  https://t.me/tamilbooksworld 
42 தொ. பரமசிவன்‌ 


ட i சியில்‌ ஒரு 
கலில்‌ தீவிரமாக ஈடுபட்டார்‌. அவரது முயற்சியி 
தக்‌ கட்டப்பட்டது. அதனை அடுத்துப்‌ பொதுமக்களின்‌ 


சிற்த ட்டிற்காகக்‌ ணெறும்‌ வெட்டினார்‌. அந்தக்‌ கிணறு 
ப்‌ ரப்பரித்தி ணெறு' என்ற பெயரில்‌ அண்மைக்‌ காலம்வரை 
ப 


வழங்கப்பட்டு வந்தது. 
க்கல்லறைத்‌ தோட்டத்திலுள்ள கல்லறைகளில்‌ காலத்தால்‌ 
முந்தியது! தி.பி. 1705இல்‌ உள்ளது எனப்‌ பேராயர்‌ கால்டுவெல்‌ 
சனை நேரில்‌ கண்டு எழுதியுள்ளார்‌. கிளோரிந்தா கட்டிய 
க றாலயத்தில்தான்‌ தென்னிந்திய திருச்சபையைச்‌ சார்ந்து 
ஆங்கிலேயப்‌ படைவீரர்கள்‌ வழிபாடு செய்து வந்தனர்‌; 
(படையிலிருந்த ஆங்கிலக்‌ கத்தோலிக்க வீரர்கள்‌ சவேரியாம்‌ 
கோவில்‌ என்ற பெயரில்‌ அமைக்கப்பட்ட சிற்றாலயத்தில்‌ வழிபாடு 
நடத்தினர்‌) கி.பி. 1765இல்‌ இதற்குச்‌ சற்றுக்‌ கிழக்கே கோட்டையின்‌ 
தென்கிழக்கு மூலையிலிருந்த காலி இடத்தில்‌ பெரிய அளவில்‌ ஒரு 
திருச்சபைத்‌ தேவாலயம்‌ கட்டப்பட்டது. இப்போது யோவான்‌ 
கல்லூரி வாசலருகே அமைந்த அந்தத்‌ தேவாலயம்‌ மிலிட்டரி 
லயன்‌ தேவாலயம்‌ என்றே அழைக்கப்படுகிறது. 


பாளையங்கோட்டை எனும்‌ பழைய கோட்டை நகரம்‌ 
இன்று நெல்லை மாநகராட்சியின்‌ நாலைந்து வட்டாரங்களுள்‌ 
ஒன்றாகச்‌ சுருங்கிவிட்டது. சேவியர்‌ கல்லூரிக்கு வடக்கு, 
கடைத்‌ தெருவுக்குத்‌ தெற்கு, மாநகராட்சியின்‌ பாளை மண்டல 
அலுவலகத்திற்குக்‌ கிழக்கு, காவல்துறைக்‌ கண்காணிப்பாளர்‌ 
அலுவலகத்து மேற்கு என்பதாக அதன்‌ எல்லைகளைத்‌ 
தோராயமாகச்‌ சொல்லலாம்‌. முன்னரே குறிப்பிட்டபடி 
பாண்டியன்‌ அரிகேசரி மாறவர்மனின்‌ மகன்‌ பராந்தகன்‌ 
வீரநாராயணன்‌ (863-904) இந்தக்‌ கோட்டையினைக்‌ கட்டி, 
கோட்டையின்‌ மேற்குப்புறமாக இராஜகோபாலசாமி என 
வழங்கப்படும்‌ கோபாலன்‌ கோயிலையும்‌ கட்டினான்‌. அதற்கு 
மனார்‌ இப்பகுதி தாமிரபரணி நதியின்‌ கிழக்குப்புறத்தில்‌ 
கருவைக்‌ காடாக இருந்திருக்க வேண்டும்‌. ன ச 


ள்‌ பழைய கோட்டை நகர எல்லைக்குள்‌ பிராமணர்‌, சைவ 
ம்பத்‌ யாதவர்‌ எனப்படும்‌ இடையர்‌, கத்தோலிக்கக்‌ 
ரு செளராட்டிரர்‌ என்னும்‌ பட்டு நெசவாளர்‌ 
சக ம்‌ இன்னும்‌ பல சாதியினர்‌ வாழ்கின்றனர்‌. குடியிருப்பு 
ல்‌ பாறுத்தமட்டில்‌ ஒரு கிராமத்தினைப்‌ போலவே, சாதிக்‌ 
ட்‌ ல ரப்புகளின்‌ அடுக்குகளாகவே அமைந்துள்ளது. ஆனால்‌ 
ப மதங்களின்‌ பெயரால்‌ இந்த ஊரில்‌ பிணக்குகளோ 
டைகளோ ஏற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்‌ 
காட்‌ை 
த ௩:43 4 


ர ணை பண“ ழு ணை 


தி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ கோபாலன்‌ 
(இராஜகோபாலன்‌) கோவிலைச்‌ சுற்றி ஓர்‌ அக்கிரகாரமும்‌ 
ரதவீதிகளில்‌ வேளாளர்‌ வீடுகளும்‌ கிழக்கே சில யாதவர்‌ 
வீடுகளும்‌ இருந்தன. எஞ்சிய வேளாளர்களும்‌ யாதவர்களும்‌ 


காலப்போக்கில்‌ கோட்டைக்குள்ளிருந்த காலிமனைகளில்‌ 
குடியேறினர்‌. 


கோபாலன்‌ கோயிலுக்கும்‌ சிவன்‌ கோயிலுக்கும்‌ இடையி 
லிருந்த காலி இடத்தில்‌, விசயநகர ஆட்சிக்‌ காலத்தில்‌ (இ.பி. 
பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ - தோராயமாக 
சதாசிவ தேவ மகாராயர்‌ காலத்தில்‌) பெருந்தொகையினரான 
பட்டு நெசவாளர்‌ குடியேற்றப்பட்டனர்‌. இந்தப்‌ பகுதியில்‌ 
அவர்களால்‌ கிருஷ்ணன்‌ கோயில்‌, இராமசாமி கோயில்‌, 


வெங்கடாசலபதி கோயில்‌ ஆகிய மூன்று கற்கட்டுமானக்‌ 
கோயில்கள்‌ உருவாயின. 


இ.பி.பதின் மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ கோட்டையின்‌ 
தென்மேற்குப்‌ பகுதியில்‌ காலியாகக்‌ டந்த இடத்தில்‌, 
இராமசாமி கோயிலும்‌ தெப்பக்குளமும்‌ உருவாக்கப்பட்டதில்‌ 

்‌ சிறிய அக்கரகாரமும்‌ உருவானது. 


ட - , பத்தொன்பதாம்‌ 
பாளை நகரத்தின்‌ வட்டாரப்‌ பெருமை பத்தெ த 

௪ ச ௫ ௪ ச அ 
நூற்றாண்டில்தான்‌ தொடங்குகிறது. 


- - சகோதரி 
- - 2 டர்‌ என்பவரின்‌ ச 
போதகர்‌ அருள்திரு ஜான்‌ டக்கர்‌ ௭௪ ன கொண்‌ 
ச ்‌ ம்‌ ன >. { IT 5; ய்‌ 
சாராள்‌ டக்கர்‌ 1857இல்‌ காலமானார்‌: சகோதரியிட 


2. அனை 
2 24 7 த்தர்‌ நிலை 
அன்பு மேலீட்டால்‌ அவள பெயரில்‌ க்‌ ன்‌ பதிப்பில்‌ 
2 8 4 ்‌ ட்டி. தத்‌ 
நிதி தொடங்கினார்‌. அதுல்‌ 2 றய ப்ரி வ்‌ சொந்தப்‌ 
ல்‌ ச ந்‌ காதர்‌ ட்‌ 7 
208 பவுணட்கள்‌ சேர்ந்தன. அத்துடன்‌ தன்னு 


2 ்‌ தா்‌ னா லப்‌ 
பணம்‌ 02500 சேர்த்து நெல்லைத்‌ திருமண்டி 


்‌ - இப்பணதினி 
அல்‌ i ப ள்‌ 2 .. ஈட ரரயர்‌ இப்ப! 
எட்வர்ட்‌ சார்தன்டி டம்‌ வழங்கா. 3149 இ 
தரன வ ச்‌. ற்‌ 2 2 அ ரீ ரு வாங்கினா. 
கொள டு ETI ஏக்க நுவத வ்‌ தததி 
டா 7 
தன்‌ கல்விப்‌ வி TI குறிப்பிட்‌ 
பாரஸகா நகரத்தின்‌ கல்விப்‌ 4 ரியாத்‌ rE 
மணி ௪. த்‌ ச. Hi 2. 32 ச்‌ 11 [] AGG ௮1221 14 தத்‌ 5 தற்‌ 
அறுவகை வஞ்சிக்கப்பட்ட , டக்‌ லத்தி 
்‌ ச தல்‌ டத ~ 2947, டச்‌ 
காது சேளாதவர்களுக்கும்‌ யம ர்‌ ன்‌ ்‌ லி வாய்‌! /பினி 5 
7 ச + த ச தத (>: 7 122 74,00 த்‌ 
முன்ன (9ஆம்‌ நூற்றாண்டு A இறுத ல fad, pair 
ச்‌ , இண 1A ௨7 த்‌ ச] 7 ச 
ரிக பழன்வற்துதே அறும்‌, தொடக்கப்‌ 1A ழாற்றிசீ 


ச AP) 
க்‌ (2 MIDE 
பள்ளிகளின்‌, wrote) அலிஸ்‌ 21 ஆ 2 ந்த்‌ நார, 
, அத ப ING 
இறவாவிககரக்கும்‌. ஒல்லி வழங்கிய தா ep ௮ ய 


பெரும 0) 
- த. சச 7 7 ்‌ 1/18 
தென்னிந்தியாவின்‌ ஆக்‌ ஸ்போர்ட்‌ என்றி 

2 பற்றது. 


https://t.me/tamilbooksworld 


| தொ LD 
| b> hi “i, 


pol 


அ, ,அ,.- ணையை 


1863இலேயே இரண்டாம்‌ நிலைக்‌ கல்லூரியாக இருந்த 
சாராள்‌ டக்கர்‌ கல்லூரியில்‌ அக்காலத்தில்‌ இங்கிலாந்திலிருந்து 
வந்த பேராசிரியர்களே தொண்டுள்ளத்துடன்‌ பணியாற்றினர்‌. 
அக்காலத்தில்‌ பயிற்று மொழி ஆங்கிலமாகவே இருந்த 
காரணத்தால்‌ இப்படி ஒரு முடிவு திருச்சபைக்கு இயல்பாகவே 
வாய்த்தது. 


அவ்வாறு வந்தவர்களில்‌ ஒருவரே ஆனிஜேன்‌ அஸ்க்வித்‌ 
என்னும்‌ கண்ணம்மையார்‌. இறையடியார்களுள்‌ இறைவனுக்கே 
கண்‌ கொடுத்தவரைக்‌ கண்ணப்பர்‌' என்று அழைப்பது போலக்‌ 
கண்‌ தெரியாதவர்களுக்குக்‌ கலைமகளின்‌ அருட்காட்சி பெற்றுத்‌ 
தந்தவரைக்‌ கண்ணம்மை என்று அழைப்பதே நன்றியுணர்ச்சிக்குப்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. 

19/8க்குள்‌ இப்‌ பள்ளியில்‌ மாணவர்‌ எண்ணிக்கை நூற்றுக்கும்‌ 
மேலாக வளர்ந்தது. இது உண்டு உறைவிடப்‌ பள்ளியாகும்‌. 
இப்பள்ளியில்‌ அரசுமுறைக்‌ கல்வியோடு இசை, நெசவு ஆகிய 
துறைகளும்‌ அறிமுகப்படுத்தப்பட்டன்‌. மாணவர்கள்‌ இசைக்கருவி 
வாசிக்கவும்‌ செவ்வியல்‌ இசை பயிலவும்‌ செய்தனர்‌. 


பாளை நகரம்‌ தன்னுடைய எல்லாக்‌ கல்விப்‌ பெருமைகளையும்‌ 
19ஆம்‌ நூற்றாண்டில்தான்‌ பெற்றது. ஏராளமான தொடக்கப்‌ 
பள்ளிகள்‌, பெண்களுக்கான பள்ளிகள்‌, உயர்நிலைப்‌ பள்ளிகள்‌, 
கல்லூரிகள்‌ என்பவற்றோடு பாளை நகரத்தின்‌ கல்விப்‌ பெருமை 
நிறைவடையவில்லை. கண்‌ தெரியாதவர்களுக்கு இந்த நகரம்‌ 
கல்விச்‌ செல்வத்தை வழங்கியது; காது கேளாத, வாய்பேச 


(மடி. யாதவர்களுக்குக்‌ கல்விப்‌ பேற்றினை வழங்கியது. 


இறைச்‌ சற்று விரிவாகப்‌ பார்ப்போம்‌. சாராள்‌ 
டக்கர்‌ கல்லூரியில்‌ பணியாற்றிவந்த . அிஜேன்‌ அஸ்க்வித்‌ 
அம்மையாரிடம்‌ சப்பு என்ற MM அழைத்து வந்தனர்‌. 
ன ராள மனமுடைய அந்த அம்மையார்‌, என்னிடம்‌ கல்விதான்‌ 
அருக்கின்றது, வாச இல்லை எற்‌, எனக்குக்‌ சல்வியாவறு 
அகாடுங்கள்‌ என்று அச்சிறுவன்‌ கூறினான்‌. (ரின்‌ அவனிடம்‌ 
மத்து (ரிழைத்தால்‌ என்ன ஏன்று சேட்டபார்‌. சண 
பத எனக்கு என்னா வேறை ெடக்கும்‌ என்றான்‌. அவன்‌, 
டட ரர்‌ அவனுக்குப்‌ பங்கா. இழக்கக்‌ கற்றுக்கொடுத்து 
டி 7 ர ச ச ்‌ ச டா 7 ச 
ப. ம்‌ ண்பன்‌ த்தி வ்‌ லிசிறியும்‌ 
கட்‌) க்‌ ப பவா அதிகாரியின்‌ க்கு சிலி பபச ந / தீதில்‌ 
ரகப்‌ சப டு ற்ப க்கா னம்‌ op IDI அஜன்‌ ங்கும்‌, அதி காரியின்‌ 
744 வுக்கு வெளியில்‌ சிறு நாறகா ANd அமர்ந்திருக்கும்‌ 


https://t.me/tamilbooksworld 


1/4 ச 
AAACN I சரித்‌ ௮ 


கடைநிலைப்‌ பணியாளர்‌ தன்‌ கையில்‌ தரப்பட்டிருக்குட்‌: 
கயிற்றின்‌ மூலம்‌ அந்தப்‌ பங்காவை இயக்குவார்‌. பெரிய தை 
விசிறி அளவிற்குக்‌ காற்று வரும்‌. இந்த வேலையை அந்த 
அம்மையார்‌ சிறுவன்‌ சுப்புவிற்குக்‌ கற்றுக்‌ கொ டுத்தார்‌. அவன்‌ 
நாள்தோறும்‌ நான்கு கிலோ மீட்டர்‌ தொலைவு நடந்துவர்‌ 

இந்த வேலையைச்‌ செய்தான்‌. இரண்டு அண்டுகள்‌ கழித்து 
1880இல்‌ அஸ்க்வித்‌ அம்மையார்‌ தன்னுடைய தாயகமான 


என்பவர்‌ ரோமன்‌ எழுத்தில்‌ ஆங்கிலத்தை பிரெய்லியில்‌ ௪ முடித்‌ 


அம்மையார்‌ டாக்டர்‌ மூன்‌ உதவியோடு அந்த: 
எழுத்துமுறையைத்‌ தமிழுக்கு மாற்ற முயற்சிசெய்தார்‌. முதலில்‌: 
தமிழிலுள்ள பன்னிரண்டு உயிர்‌ எழுத்துகளையும்‌ பதினெட்டு 
மெய்‌ எழுத்துகளையும்‌ ப்ரெய்லி வடிவில்‌ மாற்றினார்‌. தானும்‌ 
அதனைக்‌ கற்றுக்கொண்டார்‌. பின்னர்‌ இல புத்தகங்களோடும்‌ 
பிரெய்லி எழுது பலகை(5/6)யோடும்‌ பாளை நகரம்‌ திரும்பினார்‌. 
முதலில்‌ சிறுவன்‌ சுப்புவிற்கு அதனைக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. மிக 
விரைவில்‌ அவன்‌ அதில்‌ சிறந்த தேர்ச்சி பெற்றான்‌. 


1890இல்‌ சுப்புவையே முதல்‌ ஆசிரியராகக்‌ கொண்டு கண்‌: 
தெரியாத ஏழு மாணவர்களுக்கு ஒரு வகுப்பைத்‌ தொடங்கினார்‌. 
இந்த வகுப்பு சாராள்‌ டக்கர்‌ பள்ளி வளாகத்திலேயே நடந்தது. 
பள்ளி வளர்ந்துவந்த காரணத்தினால்‌ விரைவில்‌ இட நெருக்கடி 
ஏற்பட்டது. மாலை நேர நடைப்பயிற்சிக்குச்‌ செல்லும்போது 
காலியாகக்‌ கடந்த ஒரு பெரிய நிலம்‌ அம்மையார்‌ கண்ணிற்குப்‌ 
பட்டது. அந்தக்‌ காலிமனை அயுதப்படைக்‌ காவலர்‌ 
குடியிருப்பிற்குக்‌ கிழக்காக இருந்தது. அசாரி ஒருவரிடமிருந்து! 
அதில்‌ பன்னிரண்டு ஏக்கர்‌ நிலத்தை அம்மையார்‌ 1890இல்‌. 
விலைக்கு வாங்கினார்‌. 


அக்காலத்தில்‌ பெருந்திரள்‌ (இந்து) சமூகத்தில்‌ இந்த முயற்சி 
பெரிய வரவேற்பைப்‌ பெற்றது. திருச்சபை உறுப்பினர்‌ களே IT டு 
பெருந்திரள்‌ சமூகத்துப்‌ பணக்காரர்கள்‌ மனிதாபிமான நோ க்கில்‌ 
பொருளுதவி செய்தனர்‌. 1908இல்‌ பள்ளி இப்போதுள்ள 
வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. சமயம்‌ சார்ந்த மூட நம்பிக்கைகளின்‌ 
முகத்தில்‌ அடிப்பது போல அம்மையார்‌ அந்த வளா கத்திற்குத 
“தரிசன மனை” எனப்‌ பெயரிட்டார்‌. இங்கிலாந்திலிரறாநீத 
அறவுணர்வாளர்கள்‌ அவ்வப்போது உதவிகள்‌ செய்தன: 
நெல்லையைச்‌ சேர்ந்த செல்வந்தர்‌ தளவாய்‌ முதலியார்‌ நூறு 
நூபாய்‌ நன்கொடை அளித்தார்‌. 1918இல்‌ நடந்த கல்வி விழா வில்‌ 


https://t.me/tamilbooksworld டத 
46 தொ.பரமசிவன்‌ 


அப்போதைய வைசிராய்‌ பென்ட்லென்ட்‌ கலந்துகொண்டார்‌. 
மாணவர்களின்‌ தேவைக்காக கிணறு வெட்டப்பட்டது. 


தளவாய்‌ முதலியார்‌ குடும்பத்தினர்‌ கண்பார்வையற்ற 
மேல்சாதி மாணவர்களின்‌ நலனுக்காக ஒரு கட்டடத்தைக்‌ 
கட்டிக்‌ கொடுத்தனர்‌. இருபத்தைந்து அண்டுகளுக்குமுன்வரை 
அக்கட்டடம்‌ இருந்தது. 

இப்பள்ளியில்‌ மாணவர்களிடம்‌ கல்விக்‌ கட்டணம்‌ எதுவும்‌ 
பெறப்படவில்லை. தமிழ்‌, ஆங்கிலம்‌, கணக்கு, மதபோதனை 
ஆகிய பாடங்கள்‌ நடத்தப்பட்டன. பயிற்சிமொழி தமிழாக 
இருந்தது. திருச்சபையினையும்‌ நன்கொடையாளர்களையும்‌ 
நம்பியே பள்ளி நடந்து வந்தது. 1918இல்‌ இங்கிலாந்து சென்ற 
அஸ்க்வித்‌ அம்மையார்‌ அங்கே காலமானார்‌. அதற்கு முன்னரே 
நூற்றுக்கணக்கான மாணவர்கள்‌ இப்பள்ளியில்‌ பத்தாவதுவரை 
படித்து வெளியேறியுள்ளனர்‌. 


அம்மையாரின்‌ காலத்தில்‌ இப்பள்ளி நிகழ்த்திய மற்றொரு 
மகத்தான சாதனை பிரெய்லி எழுத்தில்‌ முதல்‌ தமிழ்ப்‌ புத்தகத்தை 
வெளியிட்டதாகும்‌. 


அது விவிலியத்தில்‌ யோவான்‌ எழுதிய நற்செய்தியாகும்‌. 
இந்தப்‌ புத்தகம்‌ 1903இல்‌ வெளியிடப்பட்டது. இந்திய மொழிகளில்‌ 
பிரெய்லி எழுத்தில்‌ வெளியிடப்பட்ட முதல்‌ நூல்‌ இதுவே. 
அப்பொழுது பள்ளி மின்சார வசதி பெறவில்லை. அஸ்க்வித்‌ 
அம்மையாருக்குப்‌ பிறகு நெடுங்காலம்‌ பள்ளியின்‌ முதல்வராக 
பால்‌ ஜோனத்தான்‌ என்பவரே இருந்தார்‌. அவர்‌ முதல்வராக 
இருந்த காலத்தில்தான்‌ 1947இல்‌ இப்பள்ளி மின்சார வசதி பெற்றது. 
பள்ளியில்‌ தமிழ்நாட்டைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌ மட்டுமன்றி 
ஆந்திரம்‌, கேரளம்‌, இலங்கையைச்‌ சேர்ந்த மாணவர்களும்‌ கல்வி 
பயின்றனர்‌. இதுவரை ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌ 
இப்பள்ளியில்‌ படித்துச்‌ சென்றுள்ளனர்‌. பயிற்சி முடித்த 
பின்பு அதரிப்பார்‌ இல்லாத மாணவர்கள்‌ மூதுமை வரை 
அங்கேயே தங்கிக்கொள்ளலாம்‌. அவர்களுக்காகத்‌ தனி இல்லம்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி யிருந்தாலும்‌ தமிழகத்தின்‌ கல்விப்‌ 
பெருமைகளில்‌ ஒன்றாக இப்பள்ளி திகழ்கின்றது என்பதில்‌ 
ஐயமில்லை. 


மாற்றுத்திறனாளர்களுக்கான பள்ளி 


ஆஸ்க்வித்‌ அம்மையாரைப்‌ போலவே இங்கிலாந்திலிருந்து 
“ஈராள்‌ தக்கர்‌ கல்லூரிக்கு ஆசிரியராகப்‌ பணி செய்ய வந்தவர்‌ 
பிளாரன்ஸ்‌ ஸ்வயின்சன்‌ அம்மையார்‌. சமூகச்‌ சேவையில்‌ 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 7 49. 


நாட்டமுடைய இவரிடம்‌, வாய்பேச இயலாத இரண்டு பெ ஹ்ஃ்ஸ்‌ 
வந்து தங்களுக்குக்‌ கல்வி வேண்டும்‌ என்று கேட்டனர்‌. அவர்‌ 
இங்கிலாந்திலுள்ள நண்பர்களுக்கு எழுதிச்‌ சில புத்தகங்களை 
வரவழைத்தார்‌. பின்னர்‌ டாக்டர்‌ தனக்கோடி ராஜ்‌ என்பவர்‌ 
நடத்திவந்த மருத்துவமனையை அதிலுள்ள கட்டடங்களோடு 
சேர்த்து வாங்கினார்‌. அது மொத்தம்‌ பதினான்கு ஏக்கர்‌ அகும்‌. 
டாக்டர்‌ தனக்கோடி ராஜ்‌ பாளை நகரத்‌ தொடக்கக்‌ காலக்‌ 
கிறித்தவர்‌ களில்‌ ஒருவர்‌. திருச்செந்தூரிலும்‌ தூத்துக்குடி யிலும்‌ 
அவருக்கு உப்பளங்கள்‌ இருந்தன. சென்னையில்‌ இரும்பு உருக்கும்‌ 
தொழிற்சாலை வைத்திருந்தார்‌ எனத்‌ தெரிகிறது. பணக்காரரான 
இவரிடமிருந்து ஸ்வயின்சன்‌ அம்மையார்‌ நன்கொடையாகப்‌ 
பெற்றதே அந்நிலமாகும்‌. 
காதுகேளாப்‌ பெண்கள்‌ நால்வருடன்‌ இ.பி. 1895இல்‌ 
தொடங்கப்பட்டது. இதற்கிடையில்‌ இங்கிலாந்து சென்ற 
ஸ்வயின்சன்‌ அம்மையார்‌ விரல்களால்‌ பேசும்‌ கலையை 
(Tactilology) அறிந்து வந்திருந்தார்‌. அந்தப்‌ பயிற்சியினை அந்த 
மாணவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. கி.பி. 1901இல்‌ இப்பள்ளிக்கு 
அரசு அங்கீகாரம்‌ கிடைத்தது. பத்தாம்வகுப்புவரை இருந்த 
இந்தப்‌ பள்ளியில்‌ ஆங்கிலம்‌, கணக்கு, அறிவியல்‌, மத போதனை 
அகிய வகுப்புகள்‌ நடத்தப்பட்டன. 1951இன்‌ கணக்கின்படி 116 
மாணவிகள்‌ பயின்றனர்‌. இப்போது மாணவர்கள்‌ பத்தாம்‌ 
வகுப்பு அரசுத்‌ தேர்வினையும்‌ எழுதுகின்றனர்‌. 
பிற பள்ளிகள்‌ 
பேராயர்‌ ஜேம்ஸ்ஹோப்‌ 1818இல்‌ ஒரு தமிழ்‌ ஆங்கிலட்‌ 
பள்ளியை தொடங்கினார்‌. முதல்‌ இரண்டு ஆண்டுகள்‌ இப்ப ள்ளி 
வாடகைக்‌ கட்டடத்தில்‌ இயங்கியது. பின்னர்‌ இது நெல்லை 
நகரத்திலிருந்த சாப்டர்‌ பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டன? 
மீண்டும்‌ அங்கிருந்து 1928இல்‌ பாளையங்கோட்டையிலுள்‌ 
யோவான்‌ பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. அதுவே பின்‌ 
ததுறகு லப்‌ 
நடுநிலைப்‌ பள்ளியாகவும்‌ உயர்நிலைப்‌ பள்ளியாகவும மேதி ந்‌ ன்‌ 
பள்ளியாகவும்‌ வளர்ந்தது. 1925இல்‌ யோவான்‌ பள்ளி, வல்‌ ரி 
கல்லூரி நிலங்கள்‌ விலைக்கு வாங்கப்பட்டன. CMS வச்‌: 
என்னும்‌ பெயரில்‌ சாப்டர்‌ பள்ளி வளாகத்தில்‌ இயங்கிய த 
இரண்டாம்‌ நிலைக்‌ கல்லூரியாக பாளையங்கோ டி ரி) 
மாற்றப்பட்டது (அதாவது F4 வகுப்புவரை உள்ள கல்லூ! 
அப்பொழுது பேராயராக இருந்த செல்வின்‌ கல்தா 
முதல்வராகவும்‌ இருந்தார்‌. 1943இல்‌ இக்கல்லூரியில்‌ மலை!" 
இர ண்டாம்‌ மொழியாகக்‌ கற்பிக்கப்பட்டது. 


https://t.me/tamilbooksworld ; 


சிவ 
௬ 48 ஆ தொ. பரம 


மேரிஆடன்‌ பள்ளி 


கோட்டை நகரத்திற்கு வெளியேயும்‌ ஒரு பள்ளியினை 
நிறுவ வேண்டுமென்று திருச்சபையினர்‌ ஆசைப்பட்டனர்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ இங்கிலாந்து கப்பல்‌ பயணத்தின்போது 
இறந்துபோன தமது மகள்‌ மேரி இசபெல்லா அடன்‌ நினைவாக 
அவளது தந்‌ைத ஆல்பெர்ட்‌ ஹென்றி ஆடன்‌ என்பவர்‌ ஒரு 
பெருந்தொகையினைப்‌ பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினார்‌. 
1898இல்‌ பன்னிரண்டு மாணவர்களோடு ஓலைக்கொட்டகையில்‌ 
இப்பள்ளி தொடங்கப்பட்டது. இன்று இரண்டாயிரத்து ஐந்நூறு 
மாணவர்களோடு மாவட்டத்திலேயே பெரிய நடுநிலைப்‌ 
பள்ளியாக இயங்கி வருகிறது. பாளை நகரத்து ஏழை மக்களுக்கு, 
குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்தப்‌ பள்ளி 
பெரிய கல்விச்சேவையினை வழங்கியது. 


பாளையங்கோட்டை 


1863 முதல்‌ நகராட்சியாக விளங்கிய இந்த ஊர்‌ இப்பொழுது 
திருநெல்வேலி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது. 
தற்போதுள்ள இந்த மண்டலம்‌ நகரின்‌ விரிவாக்கப்‌ பகுதிகளையும்‌ 
உள்ளடக்கியதாகும்‌. 


பாளை நகரம்‌ சேவியர்‌ கல்லூரிக்கு வடபுறமாகவும்‌ 
யோவான்‌ கல்லூரிக்கு மேல்புறமாகவும்‌ கோட்டூர்‌ சாலைக்குத்‌ 
தென்புறமாகவும்‌ அமைந்திருந்தது. 


தமிழ்நாட்டில்‌ மிக வெப்பமான ஊர்களென்று அறியப்பட்ட 
வேலூர்‌, திருத்தணி, ஆரணி என்ற ஊர்களின்‌ வரிசையில்‌ இந்த 
நகரத்திற்கும்‌ ஒர்‌ இடமுண்டு. கடல்‌ மட்டத்திலிருந்து 155 அடி 
உயரத்தில்‌ அமைந்துள்ள இந்த ஊரின்‌ அதிகபட்சம்‌ வெப்பம்‌ 
3010இல்‌ 106 பாரன்ஹீட்‌ ஆகும்‌. இந்த ஊரின்‌ மழை அளவு 
தமிழ்நாட்டின்‌ சராசரி மழை அளவைவிடக்‌ குறைவு. 


நகரத்தின்‌ மேற்கு எல்லையாகவும்‌ வடக்கு எல்லையாகவும்‌ 
தாமிரபரணி நதி ஒடுகிறது. பழைய கோட்டையின்‌ மேற்குச்‌ 
வருக்கும்‌ நதிக்கும்‌ இடையில்‌ பசுமையான நன்செய்‌ வயல்கள்‌ 
ருந்தன. அதுபோலவே கோட்டையின்‌ வடக்குச்‌ சுவருக்கும்‌ 
தாமிரபரணி நதிக்கும்‌ இடையில்‌ மிகப்‌ பரந்த அளவில்‌ நன்செய்‌ 
வயல்கள்‌ இருந்தன; இன்றும்‌ இருக்கின்றன. கோட்டையின்‌ 
மேற்குச்‌ சுவரின்‌ அருகில்‌ ஓடும்‌ பாளையங்கால்வாய்‌ அதன்‌ 
வடக்குச்‌ சுவரை ஓட்டியும்‌ ஓடுகிறது. இதன்‌ வழியே வயல்களுக் 
கான நீர்‌ கிடைக்கின்றது. 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 49 ஆ 


ணி நதியானது, தண்‌ 

- டுகளிலிருந்து தாமிரபர | | 

ன வட்டம்‌ தண்‌ பொருந்தப்‌ பேராறு என்றும்‌ 
அழைக்கப்பட்டு வந்தது தெரிய வருகின்றது. 


பழைய கோட்டை நகரத்தில்‌ மேற்கு வாசலிலிருந்து கிழக்கு 
வாசலுக்குச்‌ செல்லும்‌ வழியே இப்போது தெற்குக்‌ கடைத்தெரு 
என்று அழைக்கப்படுகிறது. 


கோட்டையின்‌ தெற்கு வாசலிலிருந்து, (இப்போதுள்ள 
மாவட்ட மைய நூலகத்திலிருந்து] வடக்குக்‌ கடைத்‌ தெரு நோக்கிச்‌ 
செல்லும்‌ பாதை கோட்டையின்‌ வடக்கு வாசலில்‌ முடிந்திருக்‌ 
சிறது. அந்த வாசலோ அதன்‌ சுவடுகளோ இப்போதில்லை. தென்‌ 
மேற்கு மூலைக்‌ கொத்தளத்தில்‌ கட்டபொம்மன்‌ சிலைக்குக்‌ 
கீழாக இருந்த காவல்‌ கூடம்‌ மண்ணால்‌ மூடப்பட்டுள்ளது. 


அரசு அருங்காட்சியக வளாகத்திற்கு எதிரில்‌ வடக்கு 
நோக்கிச்‌ செல்லும்‌ தெருவில்‌ கோட்டையின்‌ உட்புறமாக இருந்த 
பெரிய கல்‌ கட்டடம்‌ நான்கைந்து அண்டுகளுக்கு முன்னால்‌ 
இடிக்கப்பட்டுவிட்டது. 


கம்மந்தான்‌ கான்சாகிபு என்னும்‌ படைத்‌ தளபதி 
ஆங்கிலேய (நவாபு) படைகளுக்குத்‌ தலைமை தாங்கி, இ.பி. 
1726இல்‌ பெரிய எதிர்ப்பு ஏதுமின்றிப்‌ பாளையங்கோட்டையைக்‌ 
கைப்பற்ற முயன்றான்‌; 1759இல்‌ அவன்‌ கைப்பற்றினான்‌. 
அவனுடைய படையில்‌ கிறிஸ்தவரான ஆங்கிலேய வீரர்களும்‌ 
பாரசீகர்களான இசுலாமிய வீரர்களும்‌ இருந்தனர்‌. இந்தப்‌ 
பாரசீக வீரர்களின்‌ தொழுகைக்காகக்‌ கோட்டையின்‌ கிழக்கு 
வாசலில்‌ வெளிப்புறமாகக்‌ கட்டப்பட்ட பள்ளிவாசலே இன்று 
மிலிட்டரி லைன்‌ பள்ளிவாசல்‌ என்று அழைக்கப்படுகிறது. : 

கோட்டையின்‌ தென்புறமாக 
நடுப்பகுதி கோட்டைய 


ஆவை இந்த இடத்து 
டட , மற்பகுதி, ஆலமரங்கள்‌ நிறைந்திருந்ததனால்‌ 
ஆலங்கட்டை என்று அழைக்கப்பட்டுள்ளது. ரு 

ல மக்கு 
இருந்தது. நவராத்திரி விழா 


1. பகுதியிலும்‌ பரந்த திடல்‌ ஒன்று 
“ லவெட்டும்‌ நிகழ்ச்கி 


வில்‌ எருமைத்தலை அரக்கன்‌ (சூரன்‌) 
நடைபெறும்‌. மாரியம்மன்‌ கோ யில்‌ 


https://t.me/tamilbooksworld 


19 50:22. 


. தொ:பரமசிவன்‌ 


மட்டும்‌ அங்கு இருந்தது. கோட்டையின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ 
திருவாங்கூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ பாளையங்கால்வாய்‌ இருந்தது. 
அதனை அடுத்துப்‌ பசிய நெடிய வயல்கள்‌ இருந்தன; இன்னும்‌ 
இருக்கின்றன. 


இந்தக்‌ கோட்டை நகரம்‌ தாய்த்‌ தெய்வக்‌ கோயில்களை 
நிறைய உடையதாக அமைந்துள்ளது. இத்தாய்த்‌ தெய்வங்களின்‌ 
தலைமைத்‌ தெய்வமாகக்‌ கருதப்படும்‌ ஆயிரத்தம்மன்‌ கோயிலே 
பழைய கோட்டையின்‌ மையப்புள்ளி ஆகும்‌. அரசர்களின்‌ 
காலத்தில்‌ நரபலி பெற்ற இந்தத்‌ தெய்வம்‌ பிற்காலத்தில்‌ 
“எருமைப்பலி” பெற்றது; இப்பொழுது “காராட்டுப்‌ பலி” மட்டும்‌ 
நடக்கின்றது. 


தமிழக வரலாற்றில்‌ பாண்டிய நாடு என்பது பழைய மதுரை, 
இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி ஆகிய வருவாய்‌ மாவட்டங்களை 
உள்ளடக்கியதாகும்‌. இவற்றுள்‌ தென்பகுதியில்‌ அமைவது 
நெல்லை மாவட்டமாகும்‌. பாண்டிய நாட்டின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
அமைந்ததனால்‌, தென்பாண்டி நாடு என்றும்‌ அழைப்பர்‌. இதன்‌ 
ஒருபுற எல்லையாகக்‌ கேரள நாடு அமைந்துள்ளது. கேரள நாடு 
எனப்படும்‌ பழஞ்சேர நாட்டின்‌, தெற்கு எல்லையாக இன்றைய 
குமரி மாவட்டம்‌ அமைந்துள்ளது. குமரி மாவட்டத்தின்‌ மேற்குப்‌ 
பகுதியில்‌ வேணாடும்‌ (இருவனந்தபுரம்‌ மாவட்டம்‌) நடுப்பகுதியில்‌ 
நாஞ்சில்‌ நாடும்‌ (தோவாளை, அகஸ்தீஸ்வரம்‌ வட்டங்கள்‌) 
தென்கிழக்கு எல்லையில்‌ புறத்தாயநாடும்‌ (கன்னியாகுமரி) 
அமைந்திருந்தன. 


நெல்லை மாவட்டத்தின்‌ நடுப்பகுதியில்‌ திருநெல்வேலி 
நகரம்‌ அமைந்துள்ள பகுதி கழ்வேம்பநாடு எனப்பட்டது. 
வேம்பன்‌ என்பது பாண்டிய மன்னர்களின்‌ தொன்மையான 
குடிப்பெயர்களில்‌ ஒன்றாகும்‌. எனவே இந்நிலப்பகுதி தொன்மைக்‌ 
காலந்தொட்டு பாண்டியர்களின்‌ ஆட்சிக்கு உட்பட்டிருந்தமை 
தெரிய வருகிறது. கீழ்‌ வேம்ப நாட்டுக்குக்‌ கிழக்காக நான்கு இ.மீ. 
தொலைவில்‌ கழ்க்களக்‌ கூற்றம்‌ அமைந்துள்ளது. பிற்காலத்தில்‌ 
நாடு வளநாடு என அழைக்கப்பட்டது போல, சங்ககாலத்தில்‌ 
நாட்டுப்‌ பிரிவுகள்‌ கூற்றம்‌ என்னும்‌ பெயரால்‌ அழைக்கப்‌ 
பெற்றன. 


மிழலைக்‌ கூற்றம்‌ முத்தூற்றுக்‌ கூற்றம்‌ என்பது போலக்‌ 
5ழ்க்களக்‌ கூற்றமும்‌ சங்க காலத்திய நாட்டுப்‌ பிரிவாகத்‌ 
தோன்றுகிறது. இக்கீழ்க்‌ களக்கூற்றத்தின்‌ தலைமையிடமாக 
வல்லப மங்கலம்‌ என்னும்‌ பாளை நகரம்‌ அமைந்தது. இது 


https://t.me/tamilbooksworld 


பாளையங்கோட்டை 51. 


வ குகா? 


பெரிய வருவாய்ப்‌ பிரிவாகும்‌. இதன்‌ பகுதியாக பிடாகை 
என்னும்‌ வருவாய்ப்‌ பிரிவுகள்‌ இருந்தன. | 


வடக்கே பாலாமடை (இராஜவல்லிபுரம்‌), வடழெக்கே 
மணப்படை வீடு, கிழக்கே சீவலப்பேரி என வழங்கும்‌ 8ழ்க்களக்‌ 
கூற்றத்துத்‌ தென்‌ திருமாலிருஞ்சோலை ஆகியவை அமைந்திருந்த 
தாகப்‌ பாளை நகரக்‌ கல்வெட்டுகளின்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. 


இந்த நகரில்‌ இருந்த கோட்டையும்‌ அதன்‌ சுவடுகளும்‌ 
அழிந்துவிட்டபோதும்‌ அதன்‌ எச்சப்பாடுகள்‌ அங்காங்கே 
காணப்படுகின்றன. ன 


பழைய காலத்தில்‌ பகை வீரர்களை அழிக்கக்‌ கோட்டை 
யிலிருந்து வெளியேறும்‌ அரசன்‌ அதன்‌ வடக்கு வாசல்‌ 
வழியேதான்‌ வெளியேறுவான்‌. இச்செய்தி சிலப்பதிகாரத்திலும்‌ 
பேசப்படுகிறது. போருக்குப்‌ புறப்படும்‌ அரசனது வாளை, 
வடக்கு நோக்கி அமைப்பது அக்கால வழக்கமாகும்‌. வடநாட்டுப்‌ 
போருக்குச்‌ செல்லும்‌ செங்குட்டுவன்‌ 'வாளும்‌ குடையும்‌ 
வட திசை பெயர்க்க? என அணை இடுகிறான்‌. இன்று வரை 
புரட்டாசி மாத நவராத்திரித்‌ திருவிழாவில்‌, எருமைத்தலை 
அரக்கனைப்‌ போரிட்டு அழிக்கும்‌ தாய்த்‌ தெய்வம்‌ வடக்கு 
நோக்கிச்‌ சென்று கோட்டையை விட்டு வெளியேறும்‌ வழக்கம்‌ 
இருந்துவருகின்றது. புரட்டாசி மாதம்‌ நவராத்திரித்‌ திருவிழாவில்‌ 
வடக்கு வாசல்‌ வழியாகக்‌ கோட்டையை விட்டுக்‌ கிளம்பும்‌ 
தாய்த்‌ தெய்வம்‌ எருமைத்தலை அரக்கனோடு போரிடும்‌ பரந்த 
வெளியினை நோக்கித்‌ திரும்பும்‌. பழைய (மண்‌) கோட்டைகள்‌ 
இருந்து அழிந்த எல்லா ஊர்களிலும்‌ வடக்கு வாசல்‌ இருந்த, 
இடத்தில்தான்‌ தாய்த்‌ தெய்வம்‌ போர்க்களம்‌ நோக்கித்‌ திரும்பும்‌ 
நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சில ஊர்களில்‌ வடக்கு வாசல்‌ காவல்‌ 
தெய்வமான தாய்த்‌ தெய்வம்‌ மட்டும்‌ எஞ்சி இருந்தால்‌, அதனை 
வடக்கு வாசல்‌ செல்வி (வடக்குவாச்‌ செல்வி) என்று அழைப்பது 
வழக்கம்‌. மதுரையிலுள்ள புகழ்பெற்ற செல்லத்தம்மன்‌ கோயில்‌ 
மதுரைக்‌ கோட்டையின்‌ வடக்கு வாசல்‌ செல்வி கோயில்‌ ஆகும்‌. 


பாளையங்கோட்டையிலுள்ள தாய்த்‌ தெய்வக்‌ கோயில்கள்‌ 
அளைத்தும்‌ வடக்கு நோக்கி அமைந்துள்ளன. நவராத்திரித்‌. 
திருவிழாவில்‌ கோட்டையின்‌ மையப்‌ புள்ளியான தலைமைத்‌ 
தாய்த்‌ தெய்வமான ஆயிரத்தம்மனுடன்‌ இணைந்து வடக்குக்‌ 
கடைத்‌ தெருவரை சென்று அங்கிருந்து, போரிடும்‌ களமான 
மாரியம்மன்‌ கோயில்‌ இடலை நோக்கிக்‌ இழக்காகப்‌ பிரிந்துவந்தன; 


ன்‌ https ர்‌ ட சிவன்‌ 


நக. 


பாளையங்கோட்டை உள்ளும்‌ புறமும்‌. 


ஸ்ரீ வல்லப மங்கலம்‌ என்னும்‌ இக்கோட்டை நகரம்‌ 
இ.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டதை முன்னர்‌ 
கண்டோம்‌. இந்‌ நகரக்‌ கோயில்களிலுள்ள அறுபத்தொரு 
தல்வெட்டுகளாலும்‌ இதன்‌ வரலாற்றைத்‌ தொடர்ச்சியாக 
அறிய முடியவில்லை. குறிப்பாக, பிற்காலப்‌ பாண்டியா 
கல்வெட்டுகளில்‌ இராஜ கோபாலசாமி கோயிலிலும்‌ சிவன்‌ 
கோயிலிலும்‌ காணப்படவில்லை. காலத்தால்‌ மிகப்‌ பிந்திய 
கல்வெட்டு இ.பி. 1919இல்‌ ஏற்பட்டதாகும்‌. 


குறிப்பாக 17, 18, 19ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ இந்த நகரம்‌ 
பெற்ற வளர்ச்சியைக்‌ குறிக்க ஐரோப்பிய அவணச்‌ சான்றுகளைத்‌ 
தவிர வேறு சான்றுகள்‌. இல்லை. 

இ.பி. 1754இல்‌ ஆங்கிலக்‌ கும்பினிப்‌ படைகளும்‌ ஆற்காட்டு 
நவாபின்‌ படைகளும்‌ இக்கோட்டை நகரத்திற்குள்‌ அடியெடுத்து 
வைக்கின்றன. அக்காலத்தில்‌ கோட்டையிலிருந்த ஒரு 
சிறுபடை அவர்களை எதிர்த்துத்‌ தோல்வியுற்றிருக்க வேண்டும்‌. 
பிடிபட்ட கோட்டையினை அவர்கள்‌ சிறைக்‌ கூடமாகவே 
பயன்படுத்தி வந்துள்ளனர்‌. 1782 ஜூலை 13இல்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனியகத்துத்‌ தலைமையகத்தில்‌ எழுதப்பட்ட கடி தத்தில்‌ 
பாளையங்கோட்டைச்‌ சிறைகளிலிருந்து கைதிகளின்‌ பட்டியல்‌ 
தரப்பட்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. அவர்களில்‌ ஒருவர்‌ இருபது 
அண்டுகளுக்கும்‌ மேலாகச்‌ சிறையில்‌ இருந்துள்ளார்‌. இந்தச்‌ 
சிறைக்கூடம்‌ பிரெஞ்சு நாட்டின்‌ பாஸ்டைல்‌ சிறையினைப்‌' 
போல கொடுமையாக இருந்ததாகவும்‌ எஸ்‌.ஜி. ஹில்‌ எழுதிய 
நூலிலிருந்து அறிகிறோம்‌. I 
ன்‌ இதன்‌ பின்னர்‌ இக்கோட்டையிணைப்‌ பற்றிய குறிப்பு 

இல்‌ வெல்ஸ்‌ (பிற்காலத்தில்‌ கர்னல்‌ வெல்ஸ்‌) எழுதிய 
குறிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. அவருடைய நூல்‌ தரும்‌ 
செய்திகளாவன: 


1799ஆம்‌ அண்டு இறுதியில்‌ பதவி உயர்வு அளிக்கப்பெற்று 
தென்‌ பகுதியிலிருந்து மூன்றாவது படையணியின்‌ 
முதலாவது படைப்பிரிவுக்கு மாற்றப்பட்டேன்‌. அப்போது 
மாவட்டத்‌ தலைநகராயிருந்த பாளையங்கோட்டை 
அருகில்‌ அந்தப்‌ பிரிவு முகாமிட்டி ருந்தது. 


ஆற்றிலிருந்து இரண்டு மைல்‌ தாரத்தில்‌ வளமான 
ம தளத்தில்‌ அந்தக்‌ கோட்டை கட்டப்பட்டிருந்தது. 


பப்‌ -//t.me/tamilbooksworld 
ஙு 53 க 


கோட்டைச்‌ சுவரிலிருந்து சிறுதொலைவில்‌ தெளிந்த 
நீருடன்‌ ஒரு வாய்க்கால்‌ ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்‌ 
தட்ட இரண்டு மைல்‌ சுற்றளவு - ஏறத்தாழ சதுர வடிவில்‌ 
இரண்டு சுவர்களுடன்‌ கோட்டை அமைந்திருந்தது. 
அனால்‌ அகழி ஏதும்‌ இல்லை. = 


உட்சுவர்‌ வெளிச்சுவரைவிட மிக உயரமாக இருந்தது, 
வட்ட வடிவிலான சிறு கொத்தளங்கள்‌ சுவரில்‌ நிறைய 
இருந்தன. கோட்டைக்கு நான்கு முகப்பிலும்‌ நான்கு 
வாசல்கள்‌ இருந்தன. அவற்றைச்‌ சுற்றிச்‌ சதுர வடிவிலான 
கொத்தளங்கள்‌ இருந்தன. மேற்கு, தெற்கு வாசல்கள்‌ 
மூடப்பட்டிரந்தன. வடக்குக்‌ கோட்டை வாசலிலிருந்து 
ஒரு சாலை திருநெல்வேலி தச்சநல்லூர்‌ நோக்கிச்‌ 
சென்றது. வழியில்‌ ஆற்றின்‌ குறுக்கே ஓர்‌ இறங்குதுறை 
இருந்தது. தென்மேற்குப்‌ பருவ மழைக்காலம்‌ தவிர 
மற்ற காலங்களில்‌ கடந்துசெல்லக்கூடியதாகவே அது 
இருந்தது. 


ஆற்றுக்குச்‌ செல்லும்‌ சாலையாக வெல்ஸ்‌ குறிப்பது 
இப்போதுள்ள திருவனந்தபுரம்‌ நெடுஞ்சாலை அகும்‌. இந்த 
நெடுஞ்சாலையில்‌ வழிப்‌ போக்கருக்கான சத்திரங்கள்‌ இருந்தன. 
முதலாவது சத்திரம்‌ ஞானமணியம்மாள்‌ சத்திரம்‌. இரண்டாவது 
சத்திரம்‌ முருகன்குறிச்சியில்‌ இப்போது டயோசின்‌ அச்சுக்கூடம்‌ 
அமைந்திருக்கும்‌ இடத்திலிருந்த கதிர்வேல்‌ பிள்ளை சத்திரம்‌. 


மூன்றாவது இப்பொழுதும்‌ பாளை நகராட்சிக்கு எதிரே 
அமைந்துள்ள கோபால்பிள்ளை சத்திரம்‌. கோட்டையின்‌ வடக்கு 
வாசலையொட்டி. இருந்த குடியிருப்புப்‌ பகுதி இப்பொழுதும்‌ 
வடக்குப்‌ படைத்தெரு என்றே அழைக்கப்படுகிறது. அதற்கும்‌ 
வடக்கே வாய்க்காலின்‌ மறுகரையில்‌ இப்பொழுது பெரிய 
பாளையம்‌ என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில்‌ ஒரு படைப்‌ 
பிரிவு ஒன்று தங்கியிருந்திருக்க வேண்டும்‌. கோட்டையின்‌ 
வகு வாசற்‌ செல்வியான (காவல்‌ தெய்வமான] முப்பிடாரி 
அம்மன்‌ கோயில்‌ வடக்குப்‌ படைத்‌ தெருவில்‌ அமைந்துள்ளது. 


செல்‌ டையில்‌ வடக்கு வாசலிலிருந்து தூர த்துக்குடி. 
வம்‌ சாலை 1876இல்‌ உருவாக்கப்பட்டது. கோட்டையின்‌ 


https://t.me/tamilbooksworld 
ட்‌ 


தொ.பரமசிவன்‌ 


ப்‌ பகுதியிலும்‌ கிழக்குப்‌ பகுதியிலும்‌ (இப்போது 
தலைமை அஞ்சலகம்‌, சேவியர்‌ மேல்நிலைப்‌ 
ளியின்‌ விளையாட்டு மைதானம்‌ ஆகியவை 
சி முள்காடாகக்‌ கிடந்தது. உத்தேசமாக 
1740இல்‌ இராதாபுரம்‌, நாங்குநேரி பகுதியிலிருந்து வந்த வண்ண 
கோட்டையின்‌ பள்ளமான பகுதியாகவும்‌ நெருஞ்சிக்‌ காட்சி 
இருந்த பகுதியில்‌ குடியேறினார்கள்‌. கோட்டைக்குள்‌ கழ்மேலாக 
ஓடிய நீரோடையும்‌ கோட்டையின்‌ தெற்கு ஒண்ட ண்ட்‌ 
இலந்தைக்‌ குளமும்‌ கால்நடைகளுக்கான நீராதாரமாக இருந்த! த 
குடியேற்றத்திற்கான காரணமாகும்‌. கோட்டையின்‌ தெற்கு 
வாசலுக்கு முன்னர்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ என்னும்‌ மூன்று 
அரச மரபினரின்‌ கல்வெட்டுகள்‌ இக்கோயிலில்‌ கிடைத்துள்ளது 
இக்கோயில்‌ கல்வெட்டுகளின்‌ மற்றுமொரு சிறப்பாகும்‌. சேர 
நாட்டை அண்ட அரச மரபினர்‌ இந்த நிலப்பகுதியைத்‌ தங்கள்‌ 
அதிக்கத்தில்‌ கொண்டுவரப்‌ பலமுறை முயன்றனர்‌ என்பதும்‌ 
வரலாற்று உண்மையாகும்‌. 


இ.பி. 8063இல்‌ மறைந்த ஸ்ரீ மாறன்‌ ஸ்ரீ வல்லபன்‌ முற்பாண்டிய 
மன்னர்களில்‌ ஒருவனாவான்‌. இவனே இப்போது அழிந்து 
விட்ட உக்கரன்கோட்டையில்‌ இருந்த ஆசூர்‌ நாட்டுக்‌ 
கோட்டையினைக்‌ கட்டியவன்‌. இவன்‌ வாழ்ந்த காலத்தில்‌ 
கங்கைகொண்டானுக்கும்‌ ஸ்ரீ வல்லப மங்கலம்‌ என்ற பெயர்‌ 
இருந்துள்ளது. 1/ஆம்‌ நூற்றாண்டில்‌ அந்த ஊர்‌ கங்கைகொண்ட 
சதுர்வேதி மங்கலம்‌ என்ற பெயர்‌ பெற்றுள்ளது. பராந்தக வீர 
நாராயணனே கோட்டையினையும்‌ கட்டியிருக்கிறான்‌. இவனது 
தந்தையும்‌ இவனது மூத்த அண்ணனான வரகுண பாண்டியனும்‌ 
சைவத்தில்‌ ஈடுபாடுடையவர்களாக இருந்தனர்‌. அண்ணனாயெ 
வரகுணன்‌, மாணிக்கவாசகர்‌ தொடர்பால்‌ அரச பதவியைத்‌ 
அறந்த காரணத்தால்‌ பராந்தக வீர நாராயணன்‌ மன்னனானான்‌. 


உட்புறம்‌ தெற்கு 
யாதவர்‌ தெரு, 
பள்ளி, அப்பள்‌ 
அமைந்த பகுதி நெருஞ்‌ 


வ ஒன்றில்‌ “ஸ்ரீ வல்லப மங்கலத்து வடபிடாகை சுந்தர 

டிய நல்லார்‌ னர்‌ - க ்‌ க 
காணப்படுகிறது. இருக்கும்‌ படை வீட்டில்‌' என்ற தொடர்‌ 
பெரிய பாளையம்‌ 


॥ சுந்தர பாண்டியன்‌ காலத்தில்‌ இந்தப்‌ படைவீடு 

ட ர்‌ வடக்கு வாசலையடுத்‌ 3 

ட ்‌ த மணப்படை வீ 
௮ம்‌ பாதையில்‌ அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது, 


https://t.me/tamilbooksworld 


2 55 ஆ 


பாளையங்கோட்‌ 


| அணி 


கட்டட டவ டிக்கி 


படை வீடுகளும்‌ பெரிய சந்தைகளும்‌ பொதுவாகத்‌ கண்ணீர்‌ 
வசதியுடைய இடங்களிலேயே அக்காலத்தில்‌ அமைக்கப்பட்டன. 
அந்தவகையில்‌ சுந்தர பாண்டிய நல்லூர்‌ படை வீடும்‌ நாரத 
வாய்க்காலுக்கு வடக்கும்‌ தெற்குமான பகுதியில்‌ அமைந்திருக்க 
வேண்டும்‌. 


பாளையங்கோட்டை சிவன்‌ கோயிலில்‌ ஒரு பெரிய 
கல்வெட்டும்‌ பதினொரு துண்டுக்‌ கல்வெட்டுகளும்‌ 
கிடைத்துள்ளன. கிடைத்துள்ள பெரிய கல்வெட்டு, சாமி 
சன்னதி கருவறை அடித்தளத்தில்‌ உள்ளது. இக்கல்வெட்டு 
முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தைச்‌ சார்ந்ததென்பதனால்‌ ௫.9. 
பதினொன்றாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பகுதியிலேயே 
இக்கோயில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று தோன்றுகிறது. 
முற்றுப்‌ பெறாத இக்கல்வெட்டில்‌ முதல்‌, இறுதிப்‌ பகுதிகளுடன்‌ 
அரசன்‌ அண்ட காலத்தின்‌ குறிப்புகளும்‌, கிடைக்கவில்லை. 
இக்கல்வெட்டு ஊர்‌ மகா சபையார்‌ காளாபிடாரியார்‌ கோயிலுக்கு 
இருமாவரை அளவுள்ள நிலத்தை இறையிலியாக விற்றுக்‌ 
கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகின்றது. இக்காலத்தே துர்க்கை 
எனப்படும்‌ உக்கிர தெய்வத்தையே அக்காலக்‌ கல்வெட்டுகள்‌ 
பிடாரியார்‌ என்றும்‌ காளாபிடாரியார்‌ என்றும்‌ குறிப்பிடுவதாகக்‌ 
கருதலாம்‌. 


வழக்கு மரபில்‌ இக்கோயில்‌ இறைவன்‌ பெயர்‌ 'திரிபுராந்தக 
ஈசுவரர்‌” அகும்‌. சிவ மூர்த்தங்களில்‌ முதலாம்‌ ராசராசன்‌ 
மிகவும்‌ கொண்டாடியது திரிபுராந்தக மூர்த்தமாகும்‌. சோழ, 
பாண்டிய, ஈழ மண்டலங்களை வென்றதனால்‌ முப்புரம்‌ எரித்த 
சிவபெருமானின்‌ திருவிளையாடல்‌ அவனுக்கு உவப்பாக 
இருந்தது போலும்‌. அவன்‌ கட்டிய தஞ்சைப்‌ பெரிய கோயிலிலும்‌ 
திரிபுராந்தகம்‌ எரித்தது சிற்பங்களில்‌ கொண்டாடப்படுகிறது. 
இராசராசனுக்கு முந்திய கல்வெட்டுகளில்‌ திரிபுராந்தக 
மூர்த்தி 'திருவிற்கோலநாதர்‌” என்று குறிப்பிடப்‌ படுகின்றார்‌. 
பாளை சிவன்‌ கோயிலில்‌ காளாபிடாரியார்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ 
கல்வெட்டு சிவன்‌ சன்னதி கருவறை அடித்தளத்தில்தான்‌ 
காணப்படுகிறது. அக்‌ கல்வெட்டிலேயே “காளாபிடாரியார்‌ 
கோயிலில்‌ இந்த நிலக்கொடையைக்‌ கல்லிலே வெட்டவும்‌' என்ற 
செய்தி காணப்படுவதால்‌ இச்சிவன்‌ சன்னதியே ஒரு காலத்தில்‌ 
காளாபிடாரியார்‌ சன்னதியாக இருந்திருக்க வேண்டும்‌. 


பாளையங்கோட்டைக்‌ கல்வெட்டுகளில்‌ இக்கோட்டை 
குறித்தோ கோட்டையின்‌ நட்ட நடுப்பகுதியில்‌ அமைந்துள்ள 
ஆயிரத்தம்மன்‌ குறித்தோ எந்தச்‌ செய்தியும்‌ இல்லை. முதலா ம்‌ 
இராசராசன்‌ காலத்துக்‌ கல்வெட்டொன்றில்‌ (இ.பி. 1109] ஸ்ரீ வல்லப 


https://t.me/tamilbooksworld 


மங்கலத்து மகாமாத்திக்குத்‌ திருநந்தாவிளக்கு வைக்கக்‌ கொடுத்த 
பணக்கொடை பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த மகாமாத்தி 
ஆயிரத்தம்மனா கவே இருக்க வேண்டும்‌. பொதுவாகக்‌ கோட்டை 
நட்ட நடுப்பகுதியில்‌ கட்டப்படும்‌ கொற்றவைக்‌ கோயில்கள்‌ 
படைவீரர்களின்‌ வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டவையாகும்‌. 
இக்கோயில்‌ மூர்த்தங்கள்‌ அபிசார மூர்த்தங்கள்‌ எனப்படும்‌. 
போருக்குச்‌ செல்லும்முன்‌ வீரர்களில்‌ ஒருவர்‌ தன்‌ தலை 
அரிந்து நவகண்டம்‌ கொடுக்கும்‌ வழக்கம்‌ இருந்துள்ளது. எட்டுக்‌ 
கைகளோடு அமர்ந்த கோலத்தில்‌ காலடியில்‌ அரக்கனுடன்‌ 
கோரைப்பல்‌ ஏற்று, சினங்கொண்ட தோற்றத்தில்‌ இச்சிலைகள்‌ 
வடிக்கப்பட்டிருக்கும்‌. ஆயிரத்தம்மன்‌ கோயிலுக்குள்ளும்‌ 
இக்காலத்தைச்‌ சேர்ந்த நவகண்டச்‌ சிற்பமொன்று இன்றளவும்‌ 
காணப்படுகின்றது. அனால்‌ கருவறை மூர்த்தம்‌ பிற்காலத்தில்‌ 
மாற்றப்பட்டுள்ளது. அக்கோயில்‌ அமைந்துள்ள ஆற்றங்கரை 
மணல்மேடு ஒரு படை வீடாகும்‌. உக்கிரங்கோட்டையில்‌ நட்ட 
நடுப்பகுதியில்‌ அமைந்துள்ள சொக்கநாயகியம்மன்‌ கருவறை 
சிற்பகம்‌ இக்கோலத்தில்‌ அமைந்துள்ளதை இன்றளவும்‌ காணலாம்‌. 


பாளையங்கோட்டையை எழுப்பித்த பராந்தக 
வீரநாராயணனின்‌ தந்தை ஸ்ரீ மாறன்‌ ஸ்ரீ வல்லபன்‌ எழுப்பித்த 
கோட்டையாகும்‌ இது. சேரர்‌ படையெடுப்புக்கு அஞ்சியே 
இந்த இரு கோட்டைகளையும்‌ தந்தையும்‌ மகனுமான இரு 
மன்னர்களும்‌ எழுப்பியிருக்க வேண்டும்‌. அயிரத்தம்மன்‌ என்ற 
பெயர்‌ பெற்ற கோயில்கள்‌ நரபலிக்குப்‌ பதிலாக எருமைக்கடா 
பலியிடும்‌ வழக்கத்திற்கு மாற்றப்பட்டு, பிற்காலத்தில்‌ ஆட்டுக்கடா 
பலியிடும்‌ வழக்கத்திற்கு வந்துள்ளன. 
கோட்டைக்குள்‌ நீராதாரமாக சிவன்‌ கோயில்‌ தெப்பக்குளமும்‌ 
இப்போதுள்ள இராமர்‌ கோயில்‌ தெப்பக்குளமும்‌ அமைந்திருந்தன. 
அவணக்‌ குறிப்புகளிலிருந்து ஆயிரத்தம்மன்‌ கோயிலுக்கு முன்‌ ஒரு 
சிறுகுளம்‌ (இப்போது தூர்க்கப்பட்டுவிட்டது) அமைந்திருந்ததா கத்‌ 
தெரிகிறது. கோட்டை நகரத்துக்குள்‌ சில மண்டபங்களும்‌ 
அமைந்திருந்தன. சிவன்‌ கோயிலுக்குக்‌ கிழக்கேயுள்ள பகுதி 
பிச்சவனம்‌ எனப்பட்டது. கோபாலசாமிக்‌ கோயிலுக்கு 
வடமேற்குப்‌ பகுதியில்‌ செண்பகவனம்‌ என்ற நந்தவனம்‌ இருந்த 
தாகத்‌ தெரிறெது. கோட்டையின்‌ வெளிப்புறத்தில்‌ இப்போது 
புதுப்பேட்டைத்‌ தெரு அமைந்துள்ள இடத்தில்‌ முல்லைவனம்‌ 
அமைந்திருந்தது. 
தி.பி. 1195இல்‌ இருந்த ஸ்ரீ வீரபாண்டியனின்‌ இருபதாம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு திருமஞ்சனத்திற்காக விடப்ப்ட்ட 
நிலம்‌ குறித்துப்‌ பேசுகின்றது. இந்நிலம்‌ அழகப்பட்டர்‌ என்பவர்‌ 
https://t.me/tamilbooksworld எ & 


பாளையங்கோட்டை 


பெயரால்‌ வழங்கப்பட்டுள்ளது. இதே அழகப்பட்டர்‌ என்ற 
பெயருடையவருக்கு வேதமும்‌ புரா ட று வாசிக்கப்‌ பலரிடம்‌ 
விலைக்கு வாங்கி நிலம்‌ தானமாக வழங்கப்பட்ட செய்தியினைக்‌ 
குலசேகரன்‌ பாண்டியன்‌ கல்வெட்டும்‌ (1268 கி.பி) குறிப்‌ பிடு 
கின்றது. இதன்‌ பின்னார்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டு 
ஏதும்‌ இக்கோயிலில்‌ காணப்படவில்லை. ்‌ 


காலங்காலமாக இந்நிலப்‌ பகுதியின்‌ மேல்‌ கண்வைத்திருந்த 
வேணாட்டு மன்னர்கள்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ 
பகுதியில்‌ இந்நிலப்பகுதியைக்‌ கையகப்படுத்தினர்‌. நாங்குநேரி 
வட்டம்‌ களக்காட்டில்‌ கோட்டை ஒன்றினையும்‌ கட்டினர்‌. 
குற்றாலம்‌, தென்காசி, திருப்புடை மருதூர்‌, திருநெல்வேலி, அழ்வார்‌ 
திருநகரி, மணப்படை வீடு ஆகிய ஊர்க்‌ கல்வெட்டுகளில்‌ இந்த 
வேணாட்டு மன்னர்கள்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. இவர்களுள்‌ 
முதலாம்‌ மன்னனான “வென்று மண்‌ கொண்ட பூதல வீர 
உதயமார்த்தாண்ட னின்‌ கல்வெட்டுகள்‌ முக்கியமானவை, 
இம்‌ மன்னனது இ.பி. 153]ஜச்‌ சார்ந்த (சகம்‌ 1458, கொல்லம்‌ 
706) கல்வெட்டு கோபாலசாமி கோயிலில்‌ காணப்படுகின்றது. 
இவன்‌ காலத்தில்‌ மலை மண்டலத்து (தென்‌ கேரளம்‌) இரவி 
நல்லூர்‌ வடவாற்று அய்யப்பன்‌ மார்த்தாண்டன்‌ என்பவன்‌ 
பன்னிரண்டு பிராமணர்களுக்கு உணவூட்ட நிலம்‌ வழங்கிய 
செய்தி காணப்படுகின்றது. | 


இம்மன்னனே கருவறை அதிட்டானத்திற்கு (கருங்கல்‌ 
தளத்திற்கு] மேலுள்ள கோயில்‌ கட்டடப்‌ பகுதியினை மீண்டும்‌ 
பிரித்துக்‌ கட்டியுள்ளான்‌. 


இப்பொழுது உற்சவருக்கு முன்னுள்ள மகாமண்டபத்தையும்‌ 
இவனே கட்டியுள்ளான்‌. இம்மண்டபத்தின்‌ உட்புறத்தில்‌ 
தூண்களுக்கு மேலாக அமைந்த கேரள பாணிச்‌ சிற்பங்களே 
இதற்குச்‌ சான்றாகும்‌. நெல்லை மாவட்டத்தின்‌ பெழும்பாலான்‌ 
கோயில்களில்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ள “உதயமார்த்தாண்டன்‌ 
சந்தி' என்ற பூசை இவனது பெயரால்‌ ஏற்படுத்தப்பட்டதாகும்‌. 
சி.பி. 1550இல்‌ எழுந்த ஒரு கல்வெட்டு பெருமாள்‌ உடையவன்‌ 
நாயனார்‌ என்பவனுக்குக்‌ கணக்கெழுதும்‌ உரிமை வழங்கிய 
செய்தியினைக்‌ குறிப்பிடுகின்றது. இக்கல்வெட்டில்தான்‌ 
சென்முறை பாக அழகிய மன்னார்‌ கோயில்‌ என்ற பெயர்‌ 
காணப்படுகின்றது. 


றங்‌ விருந்த வன அழ்வரர்‌ கோயில்‌, வேதநாயகப்‌ 
[ரப காயில்‌ என்ற இரண்டு சந்நிதிகளும்‌ சுட்டப்படுகின்றன. 


https://t.me/tamilbooksworld 


'தொஃபரமசிவன்‌ 


இவற்றுள்‌ வேதநாயகப்‌ பெருமாள்‌ சந்நிதி இப்பொழுது வேத 
நாராணப்‌ பெருமாள்‌ சந்நிதி எனக்‌ குறிக்கப்படுகிறது. பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ காலத்திற்குப்‌ பின்‌ கோயிலுக்குள்‌ அமைந்த 
நந்தவனங்களில்‌ 'விருந்தாவன (பிருந்தாவன) அழ்வார்‌' சந்நிதியை 
உருவாக்கும்‌ வழக்கம்‌ இருந்திருக்கிறது. அதன்படியே இக்‌ 
கோயிலுக்குள்ளும்‌ நந்தவனத்தில்‌ இப்பெயரோடு ஒரு கோயில்‌ 
இருந்து அழிந்திருக்க வேண்டும்‌. 


வீர நாராயணன்‌ என்ற பெயரே, பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கப்‌ பகுதியில்‌ இந்நிலப்‌ பகுதியைக்‌ கைப்பற்றிய 
வேணாட்டு உதய மார்த்தாண்டவர்மனால்‌ வேத நாராயணன்‌ 
என்று மாற்றப்பட்டுள்ளது. கி.பி. 1000, 1007, 1008, 1009 ஆகிய 
அண்டுகளில்‌ எழுந்த முதலாம்‌ இராசராசனின்‌ கல்வெட்டுகள்‌ 
இக்கோயிலை ஸ்ரீ வல்லப மங்கலத்து வீரநாராயண விண்ணகரம்‌ 
என்றே குறிப்பிடுகின்றது. பிற்காலப்‌ பாண்டியர்‌, பிற்காலச்‌ சோழர்‌ 
அகியோரின்‌ கல்வெட்டுகளும்‌ தொடர்ச்சியாக இக்கோயிலில்‌ 
காணப்படவில்லை. பிற்காலப்‌ பாண்டியர்களில்‌ முதலாம்‌ 
விக்கிரம பாண்டியனின்‌ ஐந்தாம்‌ அட்சியாண்டுக்‌ (இ.பி. 1223) 
கல்வெட்டு இக்கோயிலில்‌ காணப்படுகின்றது. 


. https://t.me/tamilbooksworld.. 59 


பாளையங்கோட்டை 


சில துளிச்‌ செய்திகள்‌ 


மாவட்டத்தின்‌ நடுப்பகுதியில்‌ 
ர்‌ பாளையங்கோட்டை. இதன்‌ மழை 
அளவு மிகக்குறைவு. அண்டிற்கு 752 மி.மீ. மட்டுமே. 

தன்‌ கோடைக்கால அதிகப்பட்ச வெப்ப அளவு 106 
டிகிரி பாரன்ஹீட்‌. இந்நகரம்‌ நிலக்குறுங்கோட்டின்‌ 
8.741222இலும்‌ நிலநெடுங்கோட்டின்‌ 77,694626இலும்‌ 
அமைந்துள்ளது. 2017இல்‌ இதன்‌ மக்கள்‌ தொகை 
473.0637 இலட்சம்‌ அகும்‌. 

©1910) 

ல்வெட்டொன்றில்‌ பாளை 
ஸ்ரீவல்லபமங்கலம்‌ எனக்‌ 
நகரத்தின்‌ 


நெல்லை 
அமைந்துள்ள ஊ 


பத்தாம்‌ நூற்றாண்டுக்‌ ௧ 
நகரம்‌ தழ்களக்கூற்றத்து 
குறிப்பிடப்படுகின்றது. இதுவே பாளை 
பழைய பெயராகும்‌. 

முதலாம்‌ இராசராச 
தாமிரபரணி ஆறு தண்‌ பொரு 
பட்டுள்ளது. அதுபோல, மூ 
எனவும்‌ பாளையங்கால்வாய்‌ நா 
எனவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டு 
பாளை கோபாலசாமி , 
காலம்‌ கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ 
பகுதியாகும்‌. 

அங்கிலேயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, இது ஜமீன்‌ 
பாளையம்‌ அல்ல, சர்க்கார்‌ பாளையம்‌ என்பதனை 
குறிப்பிட்டு, இங்கிருந்த கோட்டையினை 
அடையாளப்படுத்திப்‌ பாளையங்கோட்டை ௭ ன்ற 


புரமசில! 


ட ட ஹி 


https //t.me/tamilbooks WHI 


60 க 


பெயர்‌ உருவானது. ஆங்கிலேயர்‌ ஆட்சிகாலத்தில்‌ ஏற்பட்ட 
பெயராகும்‌ இது. 
OOO 


1862இல்‌ கொக்ரெகுளம்‌, வண்ணாரப்பேட்டை, முருகன்‌ 
குறிச்சி ஆகிய பகுதிகளை இணைத்துப்‌ பாளையங்கோட்டை 
நகராட்சி உருவாக்கப்பட்டது. அப்போது அதன்‌ மக்கள்‌ தொகை 
இருபதாயிரம்‌ மட்டுமே. 1923வரை பாளை நகராட்சி சேவியர்‌ 


உயர்நிலைப்பள்ளிக்கு நேர்‌ எதிரில்‌ ரெங்கசாமிக்‌ கோனார்‌ 
வீட்டில்‌ வாடகைக்கு இயங்கிவந்துள்ளது. 


1899இல்‌ வின்கிலேயர்‌ என்ற ஆங்கிலேயர்‌ பாளை 
நகராட்சியின்‌ தலைவராக நியமிக்கப்பட்டார்‌. அவர்‌ இந்துக்‌ 
கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. அவர்‌ சைக்கிள்‌ 
அலவன்சாக மாதம்‌ ஒன்றிற்கு ஒரு ரூபாய்‌ பெற்றுவந்துள்ளார்‌. 


பாளை நகராட்சியில்‌ நெடுங்காலம்‌ (பதினான்கு ஆண்டுகள்‌) 
தலைவராக இருந்தவர்‌ எம்‌.எஸ்‌. மகராஜபிள்ளை. பாளை 
நகராட்சியின்‌ கடைசித்‌ தலைவர்‌ சுப்‌. சீதாராமன்‌. 


1787இல்‌ கிறித்தவ மத போதகர்களின்‌ பிள்ளைகளுக்காகப்‌ 
பாளையங்கோட்டையில்‌ கிளோரிந்தா அம்மையார்‌ முதல்‌ 
பள்ளியைத்‌ தொடங்கினார்‌. 1890இல்‌ ஆனி ஜேம்ஸ்‌ ஆஸ்க்வித்‌ 
ப்ளாரன்ஸ்‌ ஸ்வயின்சன்‌ அம்மையார்‌ கண்தெரியாதோர்‌ 
பள்ளியைத்‌ தொடங்கினார்‌. 1892இல்‌ ஃப்ளோரன்ஸ்‌ ஸ்வைன்சன்‌ 
அம்மையார்‌ காது கேளாதோர்‌ பள்ளியைத்‌ தொடங்கினார்‌. 
1858இல்‌ சாராள்‌ டக்கர்‌ பள்ளியோடு சேர்த்து அசிரியர்‌ பள்ளியும்‌ 
தொடங்கப்பட்டது. 1928இல்‌ யோவான்‌ கல்லூரி திருநெல்வேலி 
நகரத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு மாற்றப்பட்டது. அதன்‌ 
முதல்‌ முதல்வர்‌ சாப்டர்‌ அவார்‌. 


1869இல்தான்‌ சேவியர்‌ உயர்நிலைப்பள்ளி உருவாக்கப்பட்டது. 
பெரும்பான்மை மக்களின்‌ மதமாற்ற அச்சத்தினைத்‌ தவிர்ப்பதற்‌ 
க முதல்‌ தலைமையாசிரியராக இராமலிங்கம்‌ பிள்ளை 
என்பவர்‌ நியமிக்கப்பட்டார்‌. 


1898இல்‌ தென்னிந்தியத்‌ திருச்சபையின்‌ நூற்றாண்டு விழா 
கொண்டாடப்பட்டது. பாளை நூற்றாண்டு மண்டபத்திற்கு 
அடிக்கல்‌ நாட்டப்பட்டது. அதே ஆண்டில்‌ அல்போன்ஸ்‌ 
சகோதரிகள்‌ அளித்த இருபதினாயிரம்‌ ரூபாய்‌ நன்கொடையில்‌ 
அல்போன்ஸ்‌ நினைவுப்பள்ளி தொடங்கப்பட்டது. 


https://t.me/tamilbooksworld _ 


பாளையங்கோட்டை ய்‌ 


1965 ஆங்கில முறை மருத்துவக்‌ கல்லூரியும்‌ 1966இல்‌ ௪2 
மருத்துவக்‌ கல்லூரியும்‌ தொடங்கப்பட்டன. கத 


OOO 


1849இல்‌ தென்னிந்தியத்‌ இருச்சபையிலிருந்து நற்போதகம்‌ 
என்ற இதழ்‌ தொடங்கப்பட்டது. இன்றளவும்‌ அது வெளிவர்‌ 
கொண்டிருக்றெது. து 

1904இல்‌ கண்‌ தெரியாதோர்களுக்காக யோவான்‌ எ 

க தத ஆன்‌ ட முதிய 

சுவிசேஷம்‌ தமிம்‌ ப்ரெய்லி எழுத்தில்‌ பாளையில்‌ வெளியிடப்‌ 
பட்டது. 

பாளையில்‌ சைவசபை என்னும்‌ அமைப்பு 1883 முதல்‌ 
இயங்கி வருகிறது. சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 1934 
முதல்‌ அரசு அதரவுடன்‌ பாளையில்‌ இயங்கிவருதிறது. 

பங 

1876இல்‌ ஏற்பட்ட தாது வருடப்‌ பஞ்சத்தின்போது ஆங்கிலேய 
அரசு கைக்குழந்தைகளுக்கு இலவசமாகப்‌ பால்‌ வழங்கியது. இந்தக்‌ 
கட்டடம்‌ இன்றளவும்‌ பாலாஸ்பத்திரி என அழைக்கப்படுகிறது. 

1869இல்‌ தாமிரபரணியில்‌ ஏற்பட்ட பெருவெள்ளம்‌ 
முருகன்குறிச்சிவரை எட்டிப்‌ பார்த்தது. இதில்‌ கதீட்ரல்‌ 
தேவாலயத்தின்‌ முன்மண்டபம்‌ இடிந்து விழுந்தது: 


https://t.me/tamilbookswor|g,, urwée® 


i 62 “Gh 


| 


த 23 


Miss. Anne Jane Askwith 
24 SCHOLL FOR THE BLIND IN 1880 


பார்வை இழந்தோர்க்‌ 
ழ்‌ 
https://t.me/tamilbooksworld 


03 ஆ 


% 


௫ - 
: 
மட. அப னல்‌ = 
னி. = நத 
தீ கேண சகு 
2 ்‌ 


௪ 


ஆ | 


்‌... 
ல மன்‌ 
இ! 
௨ 
[40] 
ணி 
௬ 
னை 
அ. 
= 
[OF 
ல்‌ 
ட 


௪ 
1 


க்‌ 
4 
த a 
i ஆ 
} * 
கல்‌ 
2) AY 
ட 1H த 
3. ர ப்‌ 
ப்‌ ௬ 
ப thi 
¢ த்‌ ப்‌ 
ட்ட 
ய xh 
| 2112 232 
22 
9 FA 
1 யாட 
‘ / ம்‌. 
ப 
்‌ இத 1 
ல வ 
ந 3 இட்ட ச 
6 Fe 
#3 
ஆட 
ர ந்தர்‌ 
27) } 
ப்ச்‌ 76 
ப | A 
‘ ட்‌ 
ஆ 
ல்‌ 
NS 
கத்‌ 
ஸ்‌ பயி: 
ட ந: 
i 
i 
ஷ்‌ ட 
டி, 
pr 


4 ட்‌ 
222 
A அம 
2-7 
சி... கனி 

பன. 


https://t.me/tamilbooksworld 


ஸ்‌ 


6ஃ 


iN 


டுஞா0009 00909௫ அயஜமி) மாடி 


AEN 
a3 MASS 


்‌ பத 374 ச்‌ அப்‌ ட்‌ ந்தம்‌ 
ரதி Wal DE 787 2 5 டட. 

சீ SA 

மன. wi ட்ட 


அ யர pT ப 
க பவத ட natngcel spe yee imo. 


ஷ்ஷ்‌ 


5:30 பவப்‌ UL “ய ings எ உ பலத்த 
௮ CADE ட பிடர்‌ மட்டி 1 


ull 1 NCL {po 


௬ 


ட! ன ரட்‌ 85 மப பரட்‌ 
ம! ய ர) யா்‌! 716 1002 
: சறட டத (2 [1 பயம்‌ ம்‌ ௫ மாட ee ச்ம்‌ 


ட nities ESTE gio a பரலி லல! 


017 1 7171 


https://t.me/tamilbooksworld 


ப ்‌ ரும்‌ நமக (ய எனை ம்ம தகதக 
(௫ பெயரான அபமகம வபா ம்‌ வழர uo oN 
தட ல்‌ ப ல்‌ 
> ie SN TE] வல்ல பட்‌ பட ம்‌ கடத A 


ப்‌ ரி 


uon பப) 


: ஸ்ஸ்‌ ம்‌ ஏ - அழுகல்‌ அ, 
ட்‌ > 
அ ்‌ ஆ 
ன்‌ ஸூ 2 ஆ 
ட்‌ 
அ ௯ 


my 
ல்‌ வத 


7] 
ப 
அ அ 


https://t.me/tamilbooksworld 


te Uh 


Miss. FLORENGE, 6 
FOUNDER & PRINCIPAL, 1895+ 


1920 


ப உத ல வ அமைச யாக தட ௪ ட பரிய பல்லவன்‌ ச 


று மிரர்‌ பர்யியப றியுவிய புயல்‌ ய்யவம்பம்‌ அம்முமயார்‌ 


https,//.me/tamilbooksworld, 


பாளை தசரா சப்பரத்தின்‌ வகை மாதிரி 


https://t.me/tamilbooksworld 


70 க 


ர ரமாக. | 


